


முகவுரை 


தாமரை வாசகம்‌ என்னும்‌ பெயருடன்‌ வெளிவரும்‌ 
இந்நூல்‌ வரிசை, அரசாங்கத்தார்‌ வெளியிட்ட புதிய பாட 
இயல்‌ ($57711௨1) படி*எமுதப்‌ பெற்றதாகும்‌. 

உரிமை பெற்ற நம்‌ நாட்டு மாணவர்‌ முன்னேற்றத்‌ 
துறைகளில்‌ முற்போக்கு அபைய வேண்டும்‌ என்னும்‌ 
நன்னோக்கம்‌ கொண்டு. பிறப்பிக்கப்பட்ட புதிய பாட 
இயலின்‌ ஒவ்வொரு பகுதியும்‌ இதன்கண்‌ . ஓவ்வொரு 
பாடமாக இடம்‌ பெற்றுள்ளது கவனிக்கத்தக்கது. 

ஒவ்வொரு பாடத்திலும்‌. மொழி வளர்ச்சிக்குரிய புதிய 
சொற்கள்‌ இடத்துக்‌ கேற்ப ஆளப்பட்டுள்ளன. அப்புதிய 
சொற்களையும்‌ சொற்றொடர்களையும்‌ வாகீகியங்களிற்‌ பயன்‌ 
படுத்தப்‌ பயிற்சியும்‌ பிறவகைப்‌ பயிற்சிகளும்‌ ஓவ்வொரு 
பாட இறுதியிலும்‌ தரப்பட்டுள்ளன. ஒவ்வொரு பாட 
இறுதியிலும்‌ அரும்பதவுரை அளிக்கப்பட்டுள்ளது. 
செய்யுட்பகுதியில்‌ ஆசிரியர்‌ குறிப்பும்‌, அரும்பதவுரை 
யும்‌ தரப்பட்டுள்ளன. 

இந்நூலில்‌ உள்ள தமிழ்‌ நடை ஏழாம்‌ வகுப்பு மாண 
வர்கீகு ஏற்ப அமைந்திருத்தல்‌ கவனிகீகத்‌ தகீகது. இந்‌ 
தூலில்‌ உள்ள ஒவ்வொரு பாடமும்‌ ஏழாம்‌ வகுப்பு மாண 
வரைப்‌ படிக்கச்‌ சொல்லிச்‌ சோதிக்கப்‌ பெற்றதாகும்‌. 

இந்நூல்‌ ஒரு தாமரை மலருக்கு ஒப்பாகும்‌. இதன்‌ 
கண்‌ உள்ள ஒவ்வொரு பாடமும்‌ மலரின்‌ தனித்தனி 
இதழாகும்‌. தாமரை மலரின்‌ அழகை அனுபவித்தல்‌ போல 
மாணவர்‌ உலகம்‌ அறிவுகீகளஞ்சியமாகவுள்ள இத்தாமரை 
வாசகத்தை அநுபவித்துப்‌ பயன்பெறத்‌ தமிழ்த்‌ தாய்‌ 
அருள்‌ புரிவாளாக ! 
தியாகராசர்‌ கல்லூரி 


ன மா. இராசமாணிக்கம்‌ 

















தாமரை வாசகம்‌ 


ஏழாம்‌ புத்தகம்‌ 
ல சொல 
1. காந்தி அடிகள்‌ 


மு. காந்திஅடிகள்‌ பெயரைக்‌ கேளாத தமிழர்‌ 
இருத்தல்‌ இயலாது. அப்பெரியார்‌ இங்கிலாந்தில்‌ 
வழக்கறிஞர்‌ பட்டம்‌ பெற்றவர்‌, அவர்‌ வழக்‌ 
கறிஞராக இருந்து பெரும்பொருள்‌ திரட்டி இன்ப 
வாழ்க்கை நடத்தியிருக்கலாம்‌. ஆயின்‌ அவர்‌ 
அங்ஙனம்‌ தந்நலத்துடன்‌ வாழாது, * இந்தியா 
உரிமை பெறவேண்டும்‌; இந்தியர்‌ தம்‌ ஆட்சி 
பெற்று நல்வாழ்வு வாழவேண்டும்‌ ? என்னும்‌ நோக்‌ 
கம்‌ கொண்டு, அதற்கேற்பப்‌ பல துறைகளிலும்‌ 
தொண்டு செய்தவர்‌ ; இந்தியர்‌ நலனுக்காகவே தம்‌ 
அலுவலை விட்டவர்‌; தம்‌ வாழ்க்கையைத்‌ தியாகம்‌ 
செய்தவர்‌) துப்பாக்கி முதலிய போர்க்‌ கருவி 
களைக்கொண்டு மக்களை அடகீகியாண்ட ஆங்கி 
லேயர்‌ ஆட்சியைத்‌ £ துன்புறுத்தாமை ? என்னும்‌ 
அறவாள்‌ ஒன்று கொண்டே பணிய வைத்த 
பெரியார்‌ ; ஏழைகள்‌ மிகுந்த இந்நாட்டில்‌ தாம்‌ ஓர்‌ 
ஏழைக்‌ கோலமே பூண்டு எளிய வாழ்வு கொண்ட 
உத்தமர்‌. அவருடைய தூய வாழ்க்கையையும்‌, 
அறக்‌ கொள்கைகளையும்‌ பாராட்டிய பொது மக்கள்‌ 
அவரை அடிகள்‌ என்று அழைப்பாராயினர்‌. நம்‌ 


2 காந்தி அடிகள்‌ 
பொருட்டுத்‌ தந்நலம்‌ துறந்த அவ்வடிகளது 
வரலாற்றை அறிந்து மகிழ்தலும்‌ அப்பெரியார்‌ 
அருளுரைகளைப்‌ பின்பற்றி நடத்தலும்‌ நமது 
கடமையாகும்‌ அல்லவா ?₹ 

2. காந்தியடிகள்‌ கத்தியவாரில்‌ போர்பந்தர்‌ 
என்னும்‌ ஊரில்‌ 1869-இல்‌ வாணிக மரபிற்‌ பிறந்‌ 
தவர்‌. அவர்‌ தந்‌ைதையார்‌ இராஜகோட்டைசீ 
சிற்றரசரிடம்‌ அமைச்சராக இருந்தார்‌. நற்குணங் 
கட்கு உறைவிடமாக இருந்த இவர்‌ இராஜ 
கோட்டை மக்களது பாராட்டுக்கு உரியவரானார்‌. 
அவரது மனைவியார்‌ பெருந்தன்மை மிக்கவர்‌ ) 
சமயக்‌ கொள்கைகளில்‌ அழுத்தமான பற்றுடைய 
வர்‌. அவ்வம்மையாருடைய கடவுள்‌ பக்தியும்‌ சமயப்‌ 
பற்றும்‌ நேரிய வாழ்க்கையும்‌ காந்தியார து நல்வாழ்‌ 
விற்கு அடிப்படையாக அமைந்தன. நயம்படப்‌: 
பேசுதல்‌, உண்மையுடைமை தவற்றை ஒப்புக்‌ 
கொள்ளும்‌ பெருந்தன்மை முதலிய நற்பண்புகள்‌ 
தந்தையார்‌ வாயிலாக அவரை 
என்னலாம்‌. 

53. அடிகள்‌ தமது பத்தொன்பதாம்‌ வயதில்‌ 
இங்கிலாந்து சென்றார்‌ ; பாரிஸ்டர்‌ பட்டம்‌ பெற்ற 
பின்னர்‌ இந்தியா மீண்டார்‌ ; இராஜகோட்டையில்‌ 
வழக்கறிஞர்‌ தொழிலைத்‌ தொடங்கி நடத்தலானார்‌. 
அவருக்குப்‌ போதிய வருவாய்‌ கிடைக்கத்‌ தொடங்‌ 
கியது. அப்பொழுது தென்‌ ஆப்பிரிக்காவில்‌ ஆங்கி 
லேயர்‌ குடியேறத்‌ தொடங்கினர்‌ ; இந்தியரும்‌ 
அங்குச்‌ சென்று காடூ கெடுத்து நாடாக்கினர்‌ ; 
வெள்ளையர்‌ வாழ வசதிகள்‌ செய்து தந்தனர்‌. 
அங்ஙனம்‌ உதவிசெய்ததை மறந்து நிறவேறுபாடூ 
கொண்ட வெள்ளையர்‌ இந்தியர்க்குப்‌ பல உரிமை 


அடைந்தன 


காந்தி அடிகள்‌ 3 


களை அளிக்க மறுத்தனர்‌. அதனால்‌ இந்தியர்க்கும்‌ 
ஆங்கிலேயர்க்கும்‌ மனக்கசப்பு மிகுந்தது. அவ்வம 
யம்‌ தென்‌ ஆப்பிரிக்க நீதிமன்‌ றத்தில்‌ ஓர்‌ இந்தியர்‌ 
சார்பிற்‌ பேசு அடிகள்‌ அங்குச்‌ சென்றார்‌. 

4. காந்தியடிகள்‌ மூன்றாண்டுகள்‌ தென்‌ ஆப்‌ 
பிரிக்காவில்‌ இருந்து இந்தியரை வன்மையுள்ள 
சமூகமாக மாற்றினார்‌; அன்பு ஓஒன்றேகொண்டு, 
அரசாங்கத்தைத்‌ தமிழர்‌ விருப்பத்திற்கு இணங்கசீ 
செய்தார்‌; எளிய வாழ்க்கை வாழவும்‌ தங்கள்‌ 
வேலைகள்‌ எல்லாவற்றையும்‌ தாங்களே செய்து 
கொள்ளவும்‌ கற்பித்தார்‌; பின்னர்‌ இந்தியா மீண்டு, 
மறுபடியும்‌ தம்‌ குடும்பத்துடன்‌ தென்‌ ஆப்பிரிக்கா 
வுக்குச்‌ சென்றார்‌ ; அங்கு வெள்ளையர்கீகும்‌ டசீச௬ுக 
காரருக்கும்‌ நடந்த போரில்‌ வெள்ளையருக்கு வேண்‌ 
ஓய உதவிகளைச்‌ செய்து, அவர்கள்‌ இந்தியரை 
நேசிக்குமாறு செய்தார்‌. அவர்‌ இந்தியாவுக்குத்‌ 
திரும்பிசீ சென்று சிலமாதங்கள்‌ இருந்து மீண்டும்‌ 
தென்‌ ஆப்பிரிக்காவுக்குச்‌ சென்றார்‌; அரசாங்கத்‌ 
தாரைக்‌ கண்டு இந்தியருக்கு உரிமைகள்‌ வழங்கப்‌ 
பாடுபட்டார்‌ ; அங்கிருந்த இந்தியருக்குத்‌ தலைவ 
ராகிசீ சிறை சென்றார்‌. * பகைவரை நேசி, துன்‌ 
புறுத்தாதே; நீ வேண்டுவது கிடைக்கும்வரை 
அமைதியாகப்‌ போராடூ”? என்பது அவரது 
அறிவுரை. தென்‌ ஆப்பிரிக்க இந்தியர்‌ அவரது 
அறிவுரைப்படியே நடந்து வெற்றி பெற்றனர்‌. 
அடிகள்‌ அவர்களிடம்‌ பிரியா விடை பெற்று 
1914-இல்‌ தம்‌ தாய்‌ நாடூ மீண்டார்‌. 

5. இந்தியா மீண்ட அடிகள்‌ ஓரு வருட காலம்‌ 
இந்தியா முழுவதையும்‌ சுற்றிக்‌ காங்கிரஸ்‌ தலைவர்‌ 
களையும்‌ பொது மக்களையும்‌ அவர்கள்‌ மனப்போக்‌ 





டன 


காந்தி அடிகள்‌ 
நடைபெற இருந்த பிரார்த்தனைக்‌ கட்டத்தில்‌ 
சுட்டுக்‌ கொல்லப்பட்டார்‌. 
7. காந்தியடிகள்‌ பொன்னுரைகள்‌ பல. 
6 எந்த நாட்டிலும்‌ இல்லாத சாதி வேறுபாடுகள்‌ 
இந்நாட்டில்‌ உள்ளவரை இந்நாடு முன்னேற்றம்‌ 
பெறாது; £ தாழ்த்தப்பட்ட மக்கள்‌ ? என்று கோடிக்‌ 
கணக்கானவர்‌ இருக்கும்வரை இந்து சமூகம்‌ 
ஒற்றுமை அடையாது ; நாட்டு மக்கள்‌ அனைவரும்‌ 
கல்வி. அறிவு பெறாதவரை நமது சமூகம்‌ அறி 
வுடைய சமூகம்‌ ஆகாது ; பெண்‌ கல்வி பெருகுதல்‌ 
வேண்டும்‌; சுருங்கக்‌ கூறின்‌, சாதி வேறுபாடூ, 
தீண்டாமை கல்வியின்மை பெண்ணடிமை 
என்பன ஓஒழிக்கப்படல்‌ வேண்டும்‌; கட்டாயக்‌ 
கல்வி, தொழிற்கல்வி, அனைவரும்‌ ஒரு தாயின்ற்‌ 
மக்கள்‌ என்னும்‌ உணர்ச்சி முதலியன வளர்பிறை 
போல வளர்சீசி பெறவேண்டும்‌,?? என்பன அடிகள்‌ 
அருளிய பொன்னுரைகளிற் சிறந்தனவாகும்‌. 


அருஞ்சொற்பொருள்‌ 
வழக்கறிஞர்‌ -: வக்கீல்‌, துன்புறுதீதாமை - அஹிம்சை. 
அறம்‌ - தருமம்‌. வாயிலாக-மூலமாக, முன்னிரண்டு படிப்‌ 
பினைகளும்‌ முதற்‌ கதையைசீ சேர்ந்தவை; பின்னது இரண்‌ 
டாம்‌ கதையைச்‌ சேர்ந்தது. மாசு - குற்றம்‌. தண்ணீர்‌ - 
குளிர்ந்த நீர்‌ (தண்மை-- நீர்‌), உழுவிப்பவர்‌ - நிலகீகிழவர்‌. 


பயிற்சி 
1. விடை கூறுக :-- 
1. காந்தியார்‌ £ அடிகள்‌ ? என்று ஏன்‌ அழைக்கப்பட்டார்‌ ₹ 
2, அவர்‌ பெற்றோரிடமிருநீது பெற்ற நல்லன யாவை $ 


3. அடிகள்‌ தென்‌ ஆப்பிரிக்காவில்‌ செய்த லற வம்‌ 
எவை ? 





2. வீரத்‌ தமிழன்‌---செங்குட்டுவன்‌ 


1. ஏறக்குறைய ஆயிரத்து எண்ணூறு 
ஆண்டுகட்கு முன்னர்ச்‌ சேரநாட்டை ஆண்ட 
அரசுருட்‌ சிறந்தவன்‌ செங்குட்டுவன்‌ என்பவன்‌. 
சேரநாடு என்பது இன்றைய மலையாள ஜில்லா) 
கொச்சி நாடு, திருவாங்கூர்‌ நாடு என்பன சேர்ந்த 
மேற்குக்‌ கடற்கரைப்‌ பகுதியாகும்‌. அதன்‌ தலை 
நகரம்‌ வஞ்சிமா நகரம்‌ என்பது. அந்நாடூ சங்க 
காலத்தில்‌ கடல்‌ வாணிகத்திற்‌ சிறந்திருந்தது. 
செங்குட்டுவன்‌ தந்தையான இமயவரம்பன்‌ 
நெடுஞ்சேரலாதன்‌ சிறந்த போர்வீரன்‌ ; பல போர்‌ 
களை வென்றவன்‌. செங்குட்டுவன்‌ தம்பியான 
இளங்கோ அடிகள்‌ துறவியாவர்‌. அவர்‌ தமைய . 
னுடன்‌ இருந்து சமயத்துறையிலும்‌ இலக்கியத்‌ 
துறையிலும்‌ சிறந்து விளங்கினார்‌. 

2. இப்பொழுது மலையாள மொழி பேசப்‌ 
படம்‌ பழைய சேரநாடூ தமிழ்மொழி பேசப்பட்ட 
இடமாகும்‌. செங்குட்டுவன்‌ தமிழ்‌ அரசன்‌. அவன்‌ 
போரிற்‌ சிறந்த வீரன்‌; தன்‌ பகை அரசரை 
அடக்கிப்‌ புகழ்‌ பெற்றவன்‌; கப்பல்களை வழி 
மறித்துக்‌ கொள்ளையடித்துவந்த கடற்‌ கொள்ளைக்‌ 
கூட்டத்தினரை அழித்தவன்‌. அவன்‌ போரிற்‌ 
சிறந்து விளங்கினாற்போலவே தமிழ்‌ மொழிப்பற்‌ 
நிலும்‌ சிறந்து விளங்கினான்‌ ;) மதுரைக்‌ கூலவாணி 
கன்‌ சாத்தனார்‌ போன்ற பெரும்‌ புலவர்கட்கு 
நண்பனாக விளங்கினான்‌. 

3. செங்குட்டுவன்‌ ஒரு நாள்‌ தன்‌ மனைவி 
யுடனும்‌ தம்பியாருடனும்‌ மலைவளம்‌ காணச்‌ 
சென்றான்‌. அப்பொழுது மதுரைக்‌ கூலவாணி 


8 வீரத்தமிழன்‌-செங்குட்டுவன்‌ 


கன்‌ சாத்தனாரும்‌ அவர்களுடன்‌ கலந்துகொண் 
டார்‌, தம்‌ அரசர்‌ பெருமான்‌ மலைவளம்‌ காண வந்‌ 
ததை அறிந்த மலைவாணர்‌ மலைபடூ பொருள்களை 
எடுத்துக்கொண்டு வந்து, வேந்தன்‌ முன்‌ வைத்‌ 
-துப்‌ பணிந்து நின்றனர்‌. அரசன்‌ அவர்களை 
அன்புடன்‌ பார்த்து, *: உங்கள்‌ மலைப்பகுதியிற்‌ 
குறிக்கத்‌ தக்க சிறப்பு ஏதேனும்‌ உண்டோ??? 
என்று கேட்டான்‌. மலைவாணர்‌, *: மன்னர்‌ பெரு 
மானே, சில நாட்களுக்கு முன்‌ இங்குள்ள வேங்கை . 
மரத்தடியில்‌ ஒரு பெண்‌ வந்து வாடிய முகத்துடன்‌ 
மேல்‌ நோக்கியபடி நின்றிருந்தாள்‌. அப்பொழுது 
ஒரு விமானம்‌ வந்து அவளை மேலே அழைத்துசீ 
சென்றது. இதுவே இப்பொழுது இப்பகுதியிற்‌ 
. பேசப்பட்டுவரும்‌ சிறப்புச்‌ செய்தி, ?? என்று கூறி 
விடைபெற்றுச்‌ சென்றனர்‌. 

4. செங்குட்டுவன்‌, அரசமாதேவி, அடிகள்‌ 
ஆகிய மூவரும்‌ அவள்‌ இன்னவள்‌ என்பதை அறிய 
முடியாது விழித்தனர்‌. அப்பொழுது சாத்தனார்‌ 
புன்முறுவல்‌ பூத்துக்‌ கண்ணகி வரலாற்றைத்‌ 
தெளிவாக எடுத்துரைத்தார்‌. மன்னன்‌ கேட்டு 
வியந்து தன்‌ மாதேவியைப்‌ பார்த்து, “: நங்காய்‌, 
பாண்டியன்‌ இறந்தவுடனே தன்‌ உயிரைப்‌ 
போக்கிக்கொண்ட கோப்பெருந்தேவி சிறந்தவளா?₹ 
கணவனை இழந்து கடுந்துயர்‌ உழந்து நம்‌ நாடு 
வந்து மறைந்த கண்ணகி சிறந்தவளா ₹?? என்று 
கேட்டான்‌. உடனே அரசமாதேவி, ** இருவரும்‌ 
கற்புடை மகளிரே ஆவர்‌. ஆயினும்‌ நமது நாட்‌ . 
டூக்கு வந்த பத்தினியை - நாம்‌ 1 தல்‌ 
நல்லது,?? என்றாள்‌. 

5. செங்குட்டுவன்‌ தன்‌ அமைசீசரை நோக்க, 


வீரத்‌ தமிழன்‌ செங்குட்டுவன்‌ : 9 


அவருள்‌ ஒருவன்‌; “மன்னவ, பத்தினிக்‌ கடவு 
ளுக்கு உரிய சிலையை வடநாட சென்று, எதிர்ப்‌ 
போரை வென்று இமயத்திலிருந்து கொண்டு மீள்‌ 
வதே செவ்விது, ?? என்று சொன்னான்‌. 

6. செங்குட்டுவனது வடநாட்டூ யாத்திரைக்‌ 
குப்‌ படைகள்‌ தயாராயின ; புறப்படுவதற்குரிய 
நன்னாளும்‌ குறிக்கப்பட்டது. இதற்கிடையில்‌, 
வடநாட்டிலிருந்துவந்த முனிவர்‌ சிலர்‌ வேந்தனைக்‌ 
கண்டு, “(ஆரிய அரசராகிய கனகனும்‌ விசயனும்‌ 
வடநாட்டரசர்‌ கூடியிருந்தவிருந்தொன்றில்‌, £ தமி 
ழரசன்‌ ஒருவன்‌ பல ஆண்டுகட்குமுன்‌ இப்பக்கம்‌ 
வந்தனனாம்‌. சிலரை வென்று மீண்டனனாம்‌ ; நாம்‌ 
இருக்கும்‌. இக்காலத்தில்‌ தமிழரசர்‌ வருவ ராயின்‌ 
நமக்குத்‌ தப்பிப்போதல்‌ அரிது? என்று பேசினர்‌, ?? 
என்ற செய்தியைக்‌ கூறிச்‌ தறற, 

7. முனிவர்‌ கூற்றைக்‌ கேட்ட மன்னவன்‌ 
முனிவுகொண்டான்‌ ; அவன்‌ விழிகள்‌ சிவந்தன. 
அவன்‌ விலாப்‌ புடைக்க நகைத்து, “ஆரியர்‌ ஆண்‌ 
மையைக்‌ காண்போம்‌, ?? என்று கூறிப்‌ புறப்‌ 
பட்டான்‌. அவனுடன்‌ நால்வகைப்‌ படைகளும்‌ 
புறப்பட்டன. நகர மகீகள்‌ வாழ்த்தி வழியனுப்‌ 
பினர்‌ ; நாடு முழுவதிலும்‌ இருந்த மக்கள்‌ தத்தம்‌ 
வழிபடு கடவுளர்க்குப்‌ பூசையிட்டுத்‌ தம்‌ காவ 
லனது வெற்றியை வேண்டி நின்றனர்‌. 

8. சேரர்‌ பெருமான்‌ வடக்கு நோக்கிச்‌ செல்‌ 
லும்‌ வழியில்‌ நீலகிரியில்‌ தங்கினான்‌ ; பிறகு நூற்று 
வர்‌ கன்னர்‌ என்ற மன்னர்‌ உதவியால்‌ வடகரையை 
அடைந்து, வட கோசலத்தை நெருங்கினான்‌. 

9. சேரனது வருகையை முன்னரே ஒற்றரால்‌ 
அறிந்த கனகன்‌, விசயன்‌ முதலிய ஆரிய அரசர்‌ 

35022 





1௩ 2௮ 
டக 


ர்சொற்‌ 
த்‌ சுறு | 
இபருள 
வூ ன்‌ 16. 








13 


3. பிஸாரோவும்‌ ₹ பெரு? நாடும்‌ 


1. கொலம்பஸ்‌ அமெரிக்காவைக்‌ கண்ட பிறகு 
ஐரோப்பியர்‌ அப்பரந்த நாட்டைப்பற்றி நன்கு 
அறிய முயன்றனர்‌. அதனால்‌, பிரான்ஸ்‌, பிரிட்டன்‌, 
ஸ்பெயின்‌, போர்சீசுகல்‌ முதலிய 8ீரோப்பிய நாடு 
கள்‌ திறமைமிக்க தத்தம்‌ மாலுமிகளை அனுப்பி), 
உள்‌ நாடுகளைக்‌ கண்டறிய முயற்சி செய்தன. வட 
அமெரிக்காவைக்‌ கண்டு குடியேறியவருள்‌ ஆங்கி 
லேயரே முதலிடம்‌ பெற்றனர்‌. தென்‌ அமெரிக்கா 
வில்‌ நன்கு ஆராய்ந்து குடியேறியவருள்‌ ஸ்பெயின்‌ 
நாட்டவரே முதலிடம்‌ பெற்றனர்‌. அவருள்‌ *பெரு? 
என்ற நாட்டைக்‌ கண்டறிந்து, ஸ்பெயின்‌ நாட்‌ 
டாரை அங்குக்‌ குடியேறச்‌ செய்த பிரான்ஸிஸ்கோ 
பிஸாரோ என்பவர்‌ ஒருவராவர்‌. 

2. பிஸாரோ ஸ்பெயின்‌ நாட்டில்‌ எளிய தாய்‌ 
தந்்‌தையர்க்குப்‌ பிறந்தவர்‌; போதிய கல்வி கற்க 
வசதியற்றவர்‌ ; அதனால்‌ ஒரு செல்வருடைய பன் றி 
களை மேய்த்துப்‌ பிழைக்கலானார்‌. அப்பொழுது 
அவர்‌ அமெரிக்காவைப்பற்றிப்‌ பலவாறு கேள்வி 
யுற்றார்‌; அமெரிக்கா பொன்‌ விளையும்‌ நாடு என்று 
மாலுமிகள்‌ கூறக்‌ கேட்டார்‌ ; அதனால்‌ அங்குச்‌ 
சென்று தம்‌ வறுமையை ஒழிக்க விரும்பினார்‌. 
அமெரிக்கா செல்லத்‌ தம்மிடம்‌ பொருள்‌ இல்லையே 
என ஏங்கினார்‌. இறுதியில்‌ அவர்மீது இரக்கம்‌ 
கொண்ட பல்போவா என்ற கப்பல்‌ தலைவர்‌ அவ 
ரைத்‌ தம்‌ கப்பலில்‌ ஏற்றிக்‌ கொண்டார்‌ ; அவரைப்‌ 
பல இடங்கட்கும்‌ தம்முடன்‌ அழைத்துச்‌ சென்றார்‌. 

பிஸாரோ சில ஆண்டுகளில்‌ ஒரு பயணக்‌ குழுவின்‌ 














பிஸாரோவும்‌ : பெரு? நாடும்‌ 17 
களைச்‌ சென்று கண்டார்‌. ஆங்காங்குச்‌ சுதேசி 
களின்‌ எதிர்ப்பு வன்மையாக இருந்தது. பிஸா 
ரோவின்‌ ஆட்களில்‌ சிலர்‌ ஓர்‌ ஆற்றில்‌ படகுவிட்டுூச்‌ 
சென்றபோது படகு கவிழ்ந்து இறந்தனர்‌. 

7. தெற்கே சென்றிருந்த ரூயிஸ்‌ மீண்டும்‌ வந்‌ 
தார்‌; ₹*தும்பிஸ்‌ என்னும்‌ கடற்கரை நகரத்தி 
லிருந்து சுதேசிகள்‌ பெரிய கப்பலைச்‌ செலுத்திக்‌ 
கொண்டு வந்தனர்‌. நான்‌ அவருடன்‌ பழகி நட்புக்‌ 
கொண்டேன்‌,?? என்றார்‌. தும்பிஸ்‌ நகரம்‌ பெரு 
நாட்டைச்‌ சேர்ந்ததே யாகும்‌. பெரு நாட்டார்‌ 
பயிர்த்தொழில்‌ செய்தனர்‌. அங்கு வாழை அன்னா 
சிப்‌ பழ வகைகளும்‌, உருளைக்கிழங்கு, மக்காச்‌ 
சோளம்‌ முதலியனவும்‌ எங்கும்‌ நிறைந்து காணப்‌ 
பட்டன. மக்கள்‌ அல்பாகா, இலாமா என்னும்‌ 
ஆடுகளின்‌ மயிரால்‌ நெய்யப்பட்ட மெல்லிய ஆடை 
களை அணிந்திருந்தனர்‌. பருத்தி ஆடைகளையும்‌ 
நெய்தனர்‌. அவர்கள்‌ வாணிகத்திற்‌ சிறந்திருந்‌ 
தனர்‌; பெரிய வீடுகளில்‌ வாழ்ந்து வந்தனர்‌. 
செல்வசீ சிறப்புடன்‌ காணப்பட்ட அவர்கள்‌ கள்ளம்‌ 
என்பதை அறியாதவர்கள்‌. அவர்‌ இன்கர்‌ என்‌ 
னும்‌ இனத்தைச்‌ சேர்ந்த பெருங்‌ குடி மக்கள்‌. 
பிஸாரோவையும்‌ அவர்தம்‌ வீரர்களையும்‌ அன்புடன்‌ 
வரவேற்று உணவு அருத்தி உபசரித்தனர்‌. 

8... பிஸாரோ அவர்களது செல்வ வளத்தைக்‌ 
கண்டார்‌ ; அந்நாடு முழுவதும்‌ சுற்றிப்‌ பார்த்தார்‌; 
அவர்களது அன்பிற்கு உருகினார்‌; ஆயினும்‌ 
அவர்களை அடிமைப்படுத்தி அந்‌ நாட்டைத்‌ தம்‌ 
நாட்டவர்‌ கைப்பற்றிக்கொள்ள வேண்டுமென்று 
விரும்பினார்‌. அதனால்‌ அவர்‌ ஸ்பெயின்‌ நாட்டு 
அரசரிடம்‌ சென்று தாம்‌ கண்டவற்றைக்‌ கூறிப்‌ 











கம்பரது கரந்துறை வாழ்க்கை 21 


காரணத்தை உடனே உணர்ந்துகொண்டார்‌. எனி 
னும்‌ அதனை வெளிக்‌ காட்டாது, நாவிதனைக்‌ கட்டிகீ 
கொண்டு அழுதார்‌. அரசனும்‌ புலவர்‌ ஒழிந்த 
பிறரும்‌ அக்காட்சியைக்‌ கண்டு வியப்பும்‌ திகைப்‌ 
பும்‌ கொண்டனர்‌. 

5. நாவிதன்‌ அடைப்பைக்காரரைத்‌ தன்‌ 
இல்லத்திற்கு அழைத்துச்‌ சென்றான்‌ ; தன்‌ மனைவி 
மக்களை அவருக்குக்‌ காட்டினான்‌. அடைப்பைக்‌ 
காரர்‌ அவர்களை ஆசீர்வதித்தார்‌. பின்னர்‌ 
நாவிதன்‌ அவரை உணவுண்ண அழைத்தான்‌. 
அப்பொழுது அவர்‌, “தம்பீ, நமது முன்னோர்‌ 
சொத்தில்‌ எனக்குரிய பங்கைக்‌ கொடு; நாளை 
முதல்‌ நான்‌ அரசர்க்கு நாவிதத்‌ தொழில்‌ செய்யும்‌ 
. உரிமையைக்‌ கொடு, பிறகு உண்பேன்‌,?? என்றார்‌. 
உடனே நாவிதன்‌ தன்னிடம்‌ புலவர்‌ கொடுத்‌ 
திருந்த இரண்டாயிரம்‌ வராகனையும்‌ கொண்டு 
_ வந்து கொடுத்தான்‌ ; அவரது இரண்டாம்‌ விருப்‌ 
பத்திற்கும்‌ இசைந்தான்‌. பின்னர்‌ அடைப்பைக்‌ீ 
காரர்‌, * தம்பீ, நான்‌ ஊழியம்‌ செய்வதை நமது 
அரசர்‌ ஏற்பாரோ மறுப்பாரோ : அவரைக்‌ கேட்டு 
அறிவோம்‌, வா,?? என்றார்‌. உடனே இருவரும்‌ 
அவையை அடைந்தனர்‌ ; அரசன்‌ இசைவைப்‌ 
பெற்று மீண்டனர்‌. 

6. அடுத்தநாட்‌ காலையில்‌ கம்பர்‌ நீராடிப்‌ 
பூகை முடித்து நாமகளை வழிபட்டு, '* அம்மையே 
- என்னை நீயே காக்கவேண்டும்‌. நினது காற்‌ 
சிலம்பு ஓன்று தேவை,?? என்று வேண்டினார்‌. 
திருவருளால்‌ அவர்‌ கையில்‌ நாமகளத காற்சிலம்பு 
ஒன்று வந்து சேர்ந்தது. அவர்‌ அதனை மறைத்து 
எடுத்துக்கொண்டு அரண்மனைக்குச்‌ சென்றார்‌ ) 











22 
5. நல்லவர்‌ நட்பு 
(பஞ்ச தந்திரக்‌ கதை) 


1. கோதாவிரிக்‌ கரையில்‌ ஒரு பெரிய வன்னி 
மரம்‌ இருந்தது. பறவைகட்கு யமன்‌ என்று சொல்‌ 
லத்தகீக வேடன்‌ ஒருவன்‌ ஒருநாட்காலை அங்கு 
வந்தான்‌ ; தான்‌ கொண்டுவந்த வலையை விரித்து 
அதன்மீது பலவகைத்‌ தானியங்களைத்‌ தெளித்து, 
ஒரு செடி மறைவிற்‌ பதுங்கிக்கொண்டான்‌. 

2. அப்பொழுது சித்திரக்‌ கிரிவன்‌ என்ற 
பெயர்கொண்ட புறா அரசு தன்‌ பரிவாரத்‌ துடன்‌ 
அந்த வன்னிமரத்தில்‌ வந்து தங்கினது. அது கீழே 
இறைத்திருந்த தானியங்களைப்‌ பார்த்து, “அமைதி 
குடிகொண்டுள்ள இந்த இடத்தில்‌ தானியங்கள்‌ 
எவ்வாறு வந்தன? யாரேனும்‌ கொண்டுவந்து 
போட்டிருத்தல்‌ வேண்டும்‌. நாம்‌ உண்மையை 
அறியாது இவற்றைத்‌ தின்னப்‌ போகலாகாது. 
( பொற்காப்பிற்கு ஆசைப்‌ பட்டுப்‌ பிராமணன்‌ 
புலிக்கு இரையானாற்போல்‌ ? நாம்‌ தானியங்கட்கு 
ஆசைப்பட்டு ஆபத்தில்‌ அகப்பட்டுக்‌ கொள்ளுதல்‌ 
ஆகாது,? என்றது. | 

3. புரு அரசு புகன்றதைகீ கேட்டு ஒரு புறா 
மிக்க செருக்குடன்‌, “' இவ்வாறு ஓவ்வொரு சமயத்‌ 
திலும்‌ யோசிப்பதாயின்‌, நமக்கு ஓர்‌ இரையும்‌ 
அகப்படாது. வெட்கப்படுபவன்‌, பொறாமை உள்‌ 
ளவன்‌, மகிழ்சீசி கொள்ளாதவன்‌, பகைமை உள்‌ 
ளவன்‌, தீராத யம்‌ கொள்பவன்‌, பிறர்‌ பொரு 
ளாற்‌ பிழைப்பவன்‌ ஆகிய ஆறுபேரும்‌ துன்பத்‌ 
தையே நுகர்வர்‌,?? என்றது. 

ஃ, அதனைக்கேட்டுப்‌ புறாக்கள்‌ எல்லாம்‌ அ௮சீ 

3502-3 . 


26 நல்லவர்‌ நட்பு 


சத்தையும்‌ 8யத்தையும்‌ அகற்றியனவாய்த்‌ தானி 
யங்களைத்‌ தின்னக்‌ கீழே பறந்து சென்றன. 
ஆனால்‌, பாவம்‌! அவை நிலத்தில்‌ இறங்கி வலையில்‌ 
அகப்பட்டன. புறா அரசு, 4 அந்தோ ! என்‌ சொல்‌ 
லைக்‌ கேளாது எல்லாப்‌ புறாக்களும்‌ சென்று வலை 
யில்‌ அகப்பட்டுக்‌ கொண்டனவே ! நான்‌ மட்டும்‌ 
தனித்திருந்து பயன்‌ என்ன? என்று சொல்லிக்‌ 
கீழே பறந்து சென்று வலையிற்‌ பட்டது. 





5. பறவைகள்‌ வலையிந்‌ பட்டதைப்‌ பார்த்துக்‌ 
கொண்டிருந்த வேடன்‌ மட்டற்ற மகிழ்ச்சியுடன்‌ 
வலையை நோக்கிவரத்‌ தொடங்கினான்‌. புறாக்கள்‌ 
அவன்‌ வருகையைக் கண்டு அஞ்சித்‌ தம்‌ அரசினைப்‌ 
பார்த்து, ** நாங்கள்‌ நின்‌ சொல்லை அவமதித்தது 
தவறு. அதன்‌ பயனை அநுபவிக்கிறோம்‌,?? என்றன. 


நல்லவர்‌ நட்பு 227 


உடனே புறா அரசு, “நண்பர்களே, நடந்தது பற்றி 
வருந்த வேண்டா. வேடன்‌ வருகின்றான்‌. இப்பொழு 
தேனும்‌ நான்‌ சொல்வது போலச்‌ செய்க. எல்லோ 
ரும்‌ வலையோடூ பறந்து செல்வோம்‌. அப்படிச்‌ செய்‌ 
தாற்றான்‌ நாம்‌ உயிருடன்‌ தப்பலாம்‌,?? என்றது. 

6. அதன்‌ யோசனையைக்‌ கேட்ட புறாக்கள்‌ 
மகிழ்ச்சி கொண்டு வானிற்‌ பறக்கலாயின; வேடன்‌ 
சேய்மையிலிருந்து பார்த்து வியப்புற்றான்‌ ) 
என்ன வியப்பு ! புறாக்கள்‌ செய்த சூழ்சீசி மனி 
தர்‌ சூழ்சீசியினும்‌ விஞ்சீயதாக இருக்கிறதே ! என்‌ 
வலை போய்விட்டதே, நான்‌ என்ன செய்வேன்‌ !? 
என்று மனம்‌ வருந்திப்‌ புறுக்கள்‌ பறந்து செல்லும்‌ 
பக்கமாக விரைந்து ஓடினான்‌. சிறிது நேரத்திற்‌ 
குள்‌ புறாக்கள்‌ கண்ணுக்கு மறைந்தன. வேடன்‌ 
உடல்‌ களைப்பும்‌ மனக்கலகீகமும்‌ உற்றுப்‌ பின்‌ 
தங்கிவிட்டான்‌. 

7. புறா அரசு தன்‌ கூட்டத்தைப்‌ பார்த்து, 
கண்டகி ஆற்றங்கரையில்‌ சித்திரவனம்‌ இருக்‌ 
கின்றது. அங்கு என்‌ நண்பனான இரணியகன்‌ 
என்னும்‌ எலி அரசன்‌ வாழ்கின்றான்‌. அவன்‌ பல்லி 
னால்‌ இவ்வலையை அறுப்பான்‌. ஆதலின்‌ அங்குப்‌ 
பறந்து செல்வோம்‌,” என்றது. பறவைகள்‌ எலி 
அரசன்‌ இருந்த இடத்தை நோக்கிப்‌ பறந்து சென்‌ 
இறங்கின. அப்பொழுது. எலியரசு, ஆபத்து 
நேரும்பொழுது தப்பித்துக்கொள்ளத்‌ தன்‌ வளைக்‌ 
குப்‌ பல வழிகளை அமைத்துக்‌ கொண்டு இருந்தது) 
புறாக்கள்‌ இறங்கின ஓசையைக்‌ கேட்டு அஞ்சி 
வளையில்‌ பதுங்கிக்‌ கொண்டது. 

8. புறா அரசு வளையருகில்‌ நின்று, நண்‌ 


28 நல்லவர்‌ நட்பு 

பூனை, இரணியனே,?? என்று அழைத்தது. உடனே 
எலியரசு தன்‌ நண்பன்‌ குரலை உணர்ந்து மிக்க 
மகிழ்ச்சியுடன்‌ வளையைவிட்டு வெளியே வந்தது. 
“வருக! நண்பா, வருக! நின்‌ வரவு நல்வரவு 
ஆகுக ! உணர்ச்சி ஓத்த நண்பருடன்‌ பேசி மகிழ்‌ 
தலினும்‌ இவ்வுலகில்‌ மகிழ்ச்சி தரத்தக்கது 
வேறென்ன இருக்கிறது ₹,?? என்று கூறியது. இவ்‌ 
வாறு கூறிய எலியரசு பறவைகள்‌ கால்களில்‌ 
மாட்டியிருந்த வலையைப்‌ பார்த்து, 4; அடாடா! 
இதென்ன ₹ நண்பா, சிறந்த அநிஞனாகிய நீயுமா 
வலையில்‌. அகப்பட்டாய்‌ ??? என்று வியப்புடன்‌ 
கேட்டது. புறா அரசு நடந்ததை நவின்றது. 

9. எலி அரசு முதலில்‌ புறு அரசின்‌ கால்களிற்‌ 
சிக்கியிருந்த வலைக்‌ கயிற்றை அறுக்கத்‌ தொடங்‌ 
கியது. அப்போது புறா அரசு, :* நண்பா, முதலில்‌ 
என்‌ பரிவாரத்தைப்‌ பிணித்துள்ள கயிற்றை அறு. 
பிறகு என்னை விடுவிப்பாய்‌,?? என்றது. எலி அரசு, 
தன்னைக்‌ காத்துக்கொண்டு தன்‌ பரிவாரத்தைகீ 
காக்க வேண்டும்‌. அறம்‌, பொருள்‌, இன்பம்‌, வீடு 
ஆகியவற்றுக்கு உயிர்‌ சிறந்த சாதனம்‌. ஆதலால்‌ 
உயிரைக்‌ காப்பாற்றினால்‌ எல்லாவற்றையும்‌ காத்‌ 
தாற்போல்‌ ஆகும்‌,?? என்றது. புறு அரச, 
“நண்பா, நீ கூறுவது முறையே ஆயினும்‌ 
முதலில்‌ என்‌ பரிவாரம்‌ இன்பமடைவதையே நான்‌ 
விரும்புகிறேன்‌,?? என்றது. எலி அரசு அதற்கு 
உடன்பட்டூ முதலில்‌ பரிவாரத்தைப்‌ பிணித்திருந்த 
கயிற்றை அறுத்தது, விடுதலை அடைந்த புறாக்கள்‌ 
அனைத்தும்‌ விடுதலை “பெற்ற மக்களைப்போல 


மகிழ்சீசி அடைந்து எலி அரசை வாழ்த்தி விடை 
பெற்றுசீ சென்றன. 








பர்மாவும்‌ பர்மியரும்‌ 31 


3. பர்மா நாடு பரப்பில்‌ ஏறத்தாழப்‌ பம்பாய்‌ 
மாகாணத்தை ஒத்துள்ளது. அந்நாட்டில்‌ பொன்‌, 
வெள்ளி, செம்பு, ஈயம்‌, தகரம்‌, இரும்பு முதலிய 
உலோகப்‌ பொருள்கள்‌ கிடைக்கின்றன. வைரக்‌ 
கற்களும்‌ இரத்தினக்‌ கற்களும்‌ அகப்படுகின்றன. 
பிற நாட்டு வைரக்‌ கற்களைவிட இரங்கூன்‌ வைரக்‌ 
கற்கள்‌ விலை குறைந்தவை; ஆதலின்‌ நடுத்தர மகீ 
கள்‌ அவற்றை மிகுதியாகப்‌ பயன்படுத்துகின்ற 
னர்‌. காடுகளில்‌ தேக்கு மரங்கள்‌ மிகுதியாகப்‌ 
பயிராகின்‌ றன. 

4. பர்மாவில்‌ விளையும்‌ பயிர்களில்‌ சிறந்தது 
நெல்‌. அது மிகுதியாகப்‌ பயிராக்கப்படுவதால்‌, 
பர்மியருக்குத்‌ தேவையானது போக எஞ்சிய பகுதி 
இந்தியாவுக்கு மிகுதியாக அனுப்பப்படுகிறது. 
பர்மாவில்‌ மண்ணெண்ணெய்க்‌ கிணறுகள்‌ இருக்‌ 
கின்றன. அவற்றில்‌ ஆயிரக்கணக்கான மக்கள்‌ 
வேலை செய்து பிழைக்கின்‌ றனர்‌. அவர்கள்‌ எண்‌ 
ணெயை எடுத்துத்‌ தூய்மை செய்து வெளி நாடு 
கட்கு அனுப்புகின்றனர்‌. நமது நாட்டில்‌ பி. ஓ. சி. 
என்‌ ற பெயருடன்‌ மண்ணெண்ணெய்க்‌ கடைகளும்‌ 
பெரிய அலுவலகங்களும்‌ இருத்தலை நீங்கள்‌ பார்த 
திருப்பீர்கள்‌ . 

த, பர்மா நாட்டு மக்கள்‌ பர்மியர்‌ எனப்படு 
வர்‌. பர்மியர்‌ சிறிதளவு குள்ளமானவர்‌ ) சிறிது 
வெண்மை கலந்த மஞ்சள்‌ நிறம்‌ உடையவர்‌. ஆட 
வர்‌ கூந்தலை நன்கு வளர்த்து முன்புறமாகசீ்‌ சுற்‌ 
றிக்‌ கட்டி முடித்துக்‌ கொள்வர்‌. பெண்டிர்‌ தம்‌ 
கூந்தலை முழங்கால்‌ அளவு வளர்த்துப்‌ பலவாறு 
பின்னித்‌ தொங்கவிடுவர்‌. தலைமீது பந்துபோல்‌ 
சுருட்டியும்‌ கட்டிக்கொள்வர்‌ ; ஆடவர்‌ தம்‌ உடலில்‌ 





பர்‌ மாவும்‌ பர்மியரும்‌ 33 
சாதிப்‌ பிரிவுகள்‌ பர்மியரிடம்‌ இல்லை. அவர்கள்‌ 
அனைவரும்‌ ஒரு தாயீன்ற மக்களைப்போல இன்ப 
மாய்ப்‌ பழகுகின்றனர்‌. உலோபம்‌, பொறாமை; 
பேராசை முதலிய தீய குணங்கள்‌ இல்லாதவர்‌. 
அவர்கள்‌ தாழ்ந்த வருவாயுடைய வேலைகளைச்‌ 
செய்ய முன்‌ வாரார்‌) இன்ப துன்பங்களை ஓப்ப 
நோக்கும்‌ இயல்புடையவர்‌. அவர்களிடம்‌ பொரு 
ளைசீ சேமித்து வைக்கும்‌ பழக்கம்‌ இல்லை. 

7. பர்மியர்‌ விளையாட்டுகளில்‌ பெருவிருப்பம்‌ 
கொண்டவர்‌. நம்‌ பழைய நூல்களிற்‌ கூறப்பட்‌ 
டூள்ள கோழிப்போர்‌, ஆட்டுக்கிடாப்போர்‌, மற்‌ 
போர்‌, குதிரைப்‌ பந்தயம்‌ முதலிய ஆட்டங்களில்‌ 
தம்‌ பெரும்‌ பொருளைசீ செலவிடுவர்‌ ; தம்‌ சிறப்‌ 
புடை அலுவல்களையும்‌ கவனியாது மேற்சொல்லப்‌ 
பட்ட ஆட்டங்களைக்‌ காணச்‌ செல்வர்‌. அவர்கள்‌ 
நாடகத்திலும்‌ ஊக்கம்‌ உள்ளவர்‌ ; தாமே நடிப்பர்‌. 
நாடகத்திற்கு உரிய செலவைசீ செல்வர்‌ சிலர்‌ ஏற்‌ 
றுக்கொள்வர்‌. அதனால்‌ பொது மக்கள்‌ கட்டண 
மின்றி நாடகம்‌ பார்த்துக்‌ களிப்பர்‌. பர்மிய நாட 
கங்கள்‌ பெரும்பாலும்‌ சமயத்‌ தொடர்பான கதை 
களாகவே இருக்கும்‌. 

8. பெண்கள்‌ தாமாகவே தம்‌ கணவரைத்‌ 
தேர்ந்து மணக்கும்‌ வழக்கும்‌ பர்மாவில்‌ இருக்கின்‌ 
றது. பர்மியப்‌ பெண்கள்‌ நுண்ண றிவு உடையவர்‌ ) 
பதினெட்டு வயதிற்கு மேற்றான்‌ மணம்‌ செய்து. 
கொள்கின்றனர்‌ ; மிக்க திறமையுடன்‌ இல்வாழ்கீ 
கையை இனிது நடத்துகின்றனர்‌. கணவனும்‌ 
மனைவியும்‌ கலந்து யோசித்த பிறகே எக்காரியத்‌ 
தையும்‌ செய்வர்‌. அதனால்‌ அவர்களிடம்‌ அன்பு 
வளர்சீசி பெறுகிறது. கணவன்‌ இறந்துவிடின்‌ 








36 


7. உலகத்தின்‌ வடகோடி 


1. கடல்‌ கடந்து பல நாடுகளைக்‌ கண்டறிய 
வேண்டும்‌ என்னும்‌ வேட்கையின்‌ விளைவாகக்‌ 
கடந்த சில நூற்றாண்டுகளில்‌ அஞ்சா நெஞ்சம்‌ 
படைத்த வீரோப்பியர்‌ பலர்‌ புதிய நாடுகள்‌ பல 
வற்றைக்‌ கண்டறிந்தனர்‌. அவற்றில்‌ முதன்மை 
யானது கொலம்பஸ்‌ கண்டுபிடித்த அமெரிக்கா 
ஆகும்‌. பின்னர்‌ ஆப்பிரிக்கா, இந்தியா, ஆஸ்திரே 
லியா முதலியனவும்‌ கிழக்கிந்தியத்‌ தீவுகள்‌ 
போன்ற கணக்கற்ற தீவுகளும்‌ கண்டுபிடிக்கப்‌ 
பட்டன. மக்கள்‌ குடியேறி வாழத்தக்க நாடுகளி 
லும்‌ தீவுகளிலும்‌ 8ீரோப்பியர்‌ சென்று குடியேறி 
வாழலாயினர்‌; அவ்வந்‌ நாட்டு இயற்கைச்‌ செல்‌ 
வங்களைக்‌ கண்டறிந்து, தங்கள்‌ நலனுக்குப்‌ பயன்‌ 
படுத்தி இன்றும்‌ இன்ப வாழ்வு வாழ்கின்‌ றனர்‌. 

2. இன்னும்‌, : உலகம்‌ உருண்டை என்பது 
தெரிகிறது; எனினும்‌ அதன்‌ வடகோடியையும்‌ 
தென்‌ கோடியையும்‌ கண்டறிவோம்‌ ? என்று புறப்‌ 
பட்டவர்‌ பலர்‌. வட கோடியைக்‌ கண்டறிய ஏறக்‌ 
குறைய முந்நூறு ஆண்டுகளாகவே முயற்சிகள்‌ 
நடந்து வந்தன. இறுதியில்‌ 1873-இல்‌ நான்சென்‌ 
என்பவர்‌ புறப்பட்டு வடகோடியைக்‌ காண 
முயன்று கிரீன்லந்தைக்‌ கண்டறிந்தார்‌. அதனைக்‌ 
கடந்து மேலும்‌ வடகீகிற்‌ செல்ல அவராற்‌ கூட 
வில்லை. ஆயின்‌ பல துன்பங்கட்கு இடையே 
வடக்கு நோக்கிச்‌ சென்று முதன்‌ முதல்‌ வட 
கோடியைக்‌ கண்டறிந்தவர்‌ பியரி என்ற அமெரிக்‌ 
கர்‌ ஆவர்‌. 

3. பியரி என்பவர்‌ அமெரிக்க க்கிய நாடுக 


உலகத்தின்‌ வடகோடி 37 


ளின்‌ கடற்படையில்‌ வேலைபார்த்து வந்தவர்‌. அவர்‌ 
நான்சென்‌ முயற்சியைப்‌ பற்றிய நூலைப்‌ படித்தார்‌. 
தாமும்‌ கிரீன்லந்து செல்லவேண்டும்‌ என்று விரும்‌ 
பினார்‌ ; 1887-இல்‌ கிரீன்லந்தை அடைந்தார்‌ ; அந்‌ 
நிலப்பகுதி முழுவதையும்‌ பார்வையிட்டு, “கிரீன்‌ 
லந்து ஒரு தீவாகும்‌ ? என்பதை முதன்‌ முதல்‌ உல 
கறியசீ செய்தார்‌. அதனால்‌ அவர்‌ பெயர்‌ உலகம்‌ 
முழுவதும்‌ பரவியது. அமெரிக்க அரசாங்கத்தார்‌ 
அவரைப்‌ பெருமைப்படுத்தினர்‌. 

4, உலகத்தின்‌ வடகோடியைகீ காணவேண்‌ 
டூம்‌ என்பது பியரிக்கு இருந்த ஆவலாகும்‌. அவர்‌ 
அதனைத்‌ தம்‌ நண்பர்‌ பலரிடம்‌ கூறினார்‌. அவர்‌ 
ஆவல்‌ இன்னது என்பது அக்கால அமெரிக்கக்‌ 
குடியரசுத்‌ தலைவரான ரூஸ்வெட்ட்‌ என்பவருக்கு 
எட்டியது. அவர்‌ அதனை ஆமோதித்தார்‌; பிய 
ரியை ஊக்கப்படுத்தி, அவருடன்‌ செல்ல விரும்பின 
வரையும்‌ ஊக்கப்படுத்தினார்‌ ; அவர்கள்‌ நியூயார்க்‌ 
நகரத்‌ துறைமுகத்தில்‌ “ ரூஸ்வெல்ட்‌? என்ற கப்ப 
லில்‌ ஏறிப்‌ புறப்பட்டபொழமுது அருகில்‌ இருந்து 
வாழ்த்தி அனுப்பினார்‌. 

5. பியரி 1908-ஆம்‌ ஆண்டு ஜூலைத்‌ திங்க 
ளில்‌ தம்‌ கடற்‌ செலவைத்‌ தொடங்கினார்‌ ) ஆகஸ்ட்‌ 
திங்கள்‌ முதல்‌ நாள்‌ அன்று கிரீன்லந்தில்‌ உள்ள 
யார்க்‌ முனை என்னும்‌ இடத்தை அண்மினார்‌, 
பியரிக்குமுன்‌ வடக்கு நோக்கிச்‌ சென்றவர்‌ அனை 
வரும்‌ அந்த முனை வரையிற்றான்‌ சென்று மீண்ட 
னர்‌. அதற்கு அப்பால்‌ அதுகாறும்‌ ஒருவரும்‌ அடி 
யெடுத்து வைத்திலர்‌. இந்த இடம்‌ நாகரிக உலகத்‌ 
திற்கும்‌ வடக்கேயுள்ள ஆர்க்டிக்‌ உலகத்திற்கும்‌ 
நடுவில்‌ அமைந்திருப்பது, பியரி அந்த முனையரு 


38 


உலகத்தின்‌ வடகோடி 





உலகத்தின்‌ வடகோடி 


உலகத்தின்‌ வடகோடி 39 


கில்‌ சில நாட்கள்‌ தங்கினார்‌; பனி நாட்டிற்குச்‌ 
செல்வதால்‌ பனிக்கட்டிகளைக்‌ கொண்டு வீடுகட்டி 
வாழும்‌ எஸ்கிமோ எனப்படும்‌ மக்களையும்‌ ஏறதீ 
தாழ இருநூற்றைம்பது நாய்களையும்‌ தம்முடன்‌ 
கப்பலில்‌ ஏற்றிக்கொண்டு வடக்கு நோக்கிச்‌ 
சென்றார்‌. 

6. கப்பல்‌ வடக்கு நோக்கிச்‌ சென்று பாப்‌ 
பின்‌ வளைகுடாவை அடைந்தது ; அங்கிருந்து 
ஆர்கீடிக்‌ கடலை நோக்கிச்‌ செல்லத்தொடங்கியது, 
அப்பொழுது கப்பலுக்கு முன்‌ ஏறத்தாழ முந்தூற்‌ 
றைம்பது கல்‌ தொலைவுவரை ஒரே பனி நிலம்‌ 
காட்சி அளித்தது. அப்பனிக்‌ கட்டிகளைச்‌ சமா 
ளித்‌ துக்கொண்டு கப்பல்‌ சென்றது. ஆயின்‌ செப்‌ 
டெம்பர்‌ மாதம்‌ ஐந்தாம்‌ நாள்‌ அன்று கப்பலைச்‌ 
சூழ்ந்து பனி நன்கு உறைந்து விட்டது. கப்பல்‌ 
மேல்செல்லக்கூடவில்லை. அதனால்‌ பியரியும்‌ 
பிறரும்‌ கப்பலைவிட்டு இறங்கினர்‌ ; பக்கத்தில்‌ ஓர்‌ 
இடத்தைசீ செவ்வைப்படுத்திக்கொண்டூ பல கூடா 
ரங்களை அடித்தனர்‌. பிரயாணிகள்‌ அவற்றில்‌ தங்கி 
வாழலாயினர்‌. பனி நாட்டில்‌ பிறந்து பழகிய 
எஸ்கிமோக்கள்‌ கூட்டுறவினால்‌ பியரியும்‌ அவர்‌ 
தோழரும்‌ இன்பமாகக்‌ காலம்‌ கழித்தனர்‌. அகீ 
டோபர்‌ மாதம்‌ 12-ஆம்‌ நாள்‌ கதிரவன்‌ மறைந்‌ 
தான்‌. இருள்‌ நாடெங்கும்‌ சூழ்ந்தது. ஊதற்‌ 
காற்றும்‌ பிரயாணிகளைச்‌ சுற்றி வீசியது. பெரிய 
பனிப்‌ பாறைகள்‌ அசையும்பொழமுது இடும்‌ ஓசை 
இரவு பகல்‌ கேட்ட வண்ணம்‌ இருந்தது. பியரி 
இருந்த அந்த இடத்திற்கும்‌ வடகோடிக்கும்‌ ஏறக்‌ 
குறைய நானூற்றைம்பது கல்‌ தொலைவிருந்தது. 
பியரி 1909-ஆம்‌ ஆண்டு பிப்ரவரித்‌ திங்கள்‌ 14-ஆம்‌ . 





உலகத்தின்‌ வடகோடி 4]. 


யாணம்‌ செய்வதுமாக இருந்தார்‌. அவர்‌ இங்ஙனம்‌ . 
சென்று ஏப்ரல்‌ லீந்தாம்‌ நாள்‌ வடகோடிக்கு 
முப்பத்தைந்து கல்‌ தொலைவில்‌ தங்கினர்‌. அங்கு 
வானம்‌ நிறம்‌ அற்றதாகக்‌ காட்சி அளித்தது; 
வானவட்டம்‌ கருகித்‌ தோன்றியது. பியரி மிக்க 
மகிழ்சீசி அடைந்து மேலும்‌ பிரயாணத்தைத்‌ 
தொடங்கி, ஏப்ரல்‌ ஆறாம்‌ நாளன்று உலகத்தின்‌ 
வடகோடியை அடைந்தார்‌); அந்த இடத்தில்‌ 
பனிமலை ஒன்றின்‌ மீது தமது (அமெரிக்க ீகீகிய) 
நாட்டுக்‌ கொடியைப்‌ பறகீகவிட்டார்‌. 

9, 4நான்‌ இருபது ஆண்டுகளாகக்‌ கண்ட 
கனவு இன்று நனவாயிற்று. உலகத்தின்‌ வடகோடி 
இதுதான்‌. இங்கு நிலம்‌ காணப்படவில்லை. எங்கும்‌ 
பனியே காணப்படுகிறது,?? என்று பியரி தமது 
நாட்குறிப்புசீ சுவடியில்‌ ஏப்ரல்‌ ஆறாம்‌ நாளன்று 
எழுதினார்‌ ; பின்னர்த்‌ தம்‌ தாய்நாடு நோக்கி மீண்‌ 
டார்‌. அமெரிக்க மக்களும்‌ அரசாங்கத்தினரும்‌ 
அவருக்குப்‌ பெருஞ்‌ சிறப்பளித்து அவரை உளமார 


வாழ்த்தினர்‌. 
அருஞ்சொற்பொருள்‌ 
வேட்கை-பெரு விருப்பம்‌. வியதீதகும்‌-வியகீகதீதகும்‌. 
ஆர்க்டிக்‌ கடல்‌ -வடகடல்‌. அண்மினார்‌ - நெருங்கினார்‌. 
பயிற்சி 
1. விடை தருக :-- 
மேனாட்டாரிடம்‌ காணப்படும்‌ சிறந்த பண்பு யாது ? 
பியரி முதன்‌ முதலில்‌ எங்ஙனம்‌ புகழ்‌ பெற்றார்‌ £ 
பியரி தம்‌ வடகோடி யாதீதிரைக்கு யாரை உடனழைதீ 
துச்சென்றார்‌ ₹ காரணம்‌ என்ன ₹ 
கப்பல்‌ நின்றுவிட்ட பிறகு பியரி யாது செய்தார்‌ $ 
அவரது அநுபவம்‌ யாது ₹ 
.. வடகோடி எவ்வாறு கண்டறியப்பட்டது ₹ 
17. பியரியே தம்‌ அநுபவதீதைகீ கூறுவதுபோலகீ கூறுக. 
3502-4 


ஜூ.” இஇரு 





நகைச்‌ சுவை 43 


நடிகர்‌ இருப்பர்‌; இன்று காட்டப்பெறும்‌ திரைப்‌ 
படங்களி௰ நகைச்சுவை நடிகர்‌ இருக்கின்‌ றனர்‌. 
உலகப்‌ புகழ்பெற்ற சார்லி சாப்லின்‌ நகைச்‌ சுவை 
அரசராவர்‌. தமிழ்‌ நாட்டில்‌ திருவாளர்‌ என்‌. எஸ்‌. 
கிருஷ்ணன்‌ அவர்கள்‌ நகைச்சுவை அரசர்‌ எனப்‌ 
பெயர்‌ பெற்றவர்‌ என்பதை நீங்கள்‌ நன்கு அறிவீர்‌ 
கள்‌. அவர்‌ நடிக்காத திரைப்படக்‌ காட்சி இல்லை 
என்னலாம்‌. அவரும்‌ அவரி மனைவியரான திரு 
வாட்டி மதுரம்‌ அம்மையாரும்‌ நடிர்கும்‌ காட்சிக்‌ 
குத்‌ தமிழ்‌ மக்கள்‌ கூட்டங்‌ கூட்டமாகசீ செல்லு 
கின்றனர்‌ எனின்‌, பொது மக்கள்‌ நகைச்‌ ௬ வையில்‌ 
எந்த அளவு ஈடூபட்டிருக்கின்றனர்‌ என்பது நன்கு 
விளங்கும்‌. 

4, நம்‌ நாட்டுத்‌ தமிழ்ப்‌ புலவர்கள்‌ பாக்களைப்‌ 
பாடுவதுடன்‌ அமையாது சந்தர்ப்பத்திற்கு ஏற்ற 
வாறு நகைசீசவை பெருக்கு 6 உரைகளை உரைப்‌ 
பதிலும்‌ சிறந்து விளங்கினர்‌. பிறர்‌ முன்‌ பேசும்‌ 
பொழுது இருபொருள்‌ பயக்கும்‌ சொற்களாய்‌ 
இடத்துக்கு ஏற்ற தகுதியுடையனவாம்‌, உடனுக்‌ 
குடன்‌ நயம்படப்‌ பேசிக்‌ கேட்போரை நகைக்கசீ 
செய்யும்‌ ஆற்றல்‌ பெற்று இருந்தனர்‌. அங்ஙனம்‌ 
அப்பெருமக்கள்‌ பேசிய அறிவுடை மறுமொழிகள்‌ 
எண்ணிறந்தன. அவை கேட்போருக்கு இன்பம்‌ 
பயப்பதுடன்‌ அவர்தம்‌ அறியையும்‌ கூர்மையாக்க 
வல்லன. அவை ஏட்டில்‌ காணமுடியாதனவாய்சி 
செவிவழி செய்திகளாக உலவி வருகின்றன. 
அவற்றுட்‌ சில ஈண்டுத்‌ தரப்படும்‌. அவற்றின்‌ 
பொருள்‌ நோக்கி இன்புறுக, 

5. எட்டயபுரத்துக குறுநில மன்னரது 
அவைப்‌ புலவராகக்‌ கடிகை முத்துப்‌ புலவர்‌ என்‌ 





நகைசீ சுவை 43 


பயக்கப்‌ புலவர்‌ எடுத்துகீ காட்டியது அவரது 
அறிவு நுட்பத்தைக்‌ காட்டுகிறதன்றோ ! 

7. சிவகங்கை என்பது இராமநாதபுரம்‌ ஜில்‌ 
லாவில்‌ உள்ள ஊர்‌, அதனை ஆண்டு வந்த அரசர்‌ 
கள்‌ தமிழ்ப்‌ புலவர்களைப்‌ போற்றி வளர்த்த பெரு 
மக்களாவர்‌. சிவகங்கை அரசர்‌ ஒருவர்‌ காலத்தில்‌ 
வேல்‌ கவிராயர்‌ என்பவர்‌ அவைப்‌ புலவராக இருந்‌ 
தார்‌. அப்புலவர்‌ ஒன்பது சுவைகளிலும்‌ கவிபாடும்‌ 
ஆற்றல்‌ பெற்றவர்‌; நயம்படப்‌ பேசித்‌ தம்‌ 
காவலரை மகிழ்விக்கும்‌ திறன்‌ மிக்கவர்‌, அதனால்‌ 
மன்னர்‌. அப்புலவருடன்‌ இருந்தே தம்‌ பெரும்‌ 
பொழுதைக்‌ கழிப்பார்‌. அவருடன்‌ நயம்படப்‌ 
பேசிப்பேசி அரசரும்‌ ௬ுவைபடப்‌ பேசுவதில்‌ 
பெயர்‌ பெற்றார்‌. அவர்‌ ஒரு நாள்‌ வேல்‌ கவிராய 
ர௬ுடனும்‌ வேறு புலவர்களுடனும்‌ அளவளாவிக்‌ 
கொண்டு இருந்தார்‌. அவ்வமயம்‌ அவரைக்‌ காணப்‌ 
புலிக்குட்டிக்‌ கவிராயர்‌ என்பவர்‌ வந்தார்‌ ; அரண்‌ 
மனை வாயிற்‌ காவலனைப்‌ பார்த்து, ( அரசரிடம்‌ 
சென்று புலி வருகின்றது? என்று கூறு,?? என்றார்‌. 
அரசர்‌ புலிக்குட்டிக்‌ கவிராயரை நன்கு அறிந்தவர்‌, 
ஆதலின்‌ அவர்தாம்‌ வந்திருப்பவர்‌ என்பதை 
அறிந்து புன்னகை கொண்டு, ::அப்படியா, இங்கு 
(வேல்‌! இருக்கின்றது; அச்சம்‌ இன்றேல்‌ (புலி? 
வரட்டும்‌,?? என்றார்‌. காவலர்‌ பதிலைக்‌ ' காவலன்‌ 
கூறக்கேட்ட புலிக்குட்டிக்‌ கவிராயர்‌ புன்முறுவலு 
டன்‌ உட்சென்று அவையை அடைந்தார்‌. அரசர்‌ 
உட்பட அனைவரும்‌ அவரைக்‌ கண்டு கைகொட்டி 
நகைத்து வரவேற்றனர்‌. 

(புலிக்குட்டிக்‌ கவிராயர்‌ வருகிறார்‌? என்பதற்கு 
ஏற்ப, “இங்கு அவரை எதிர்த்து நிற்கத்‌ தக்க வேல்‌ 











கூட்டுறவுப்‌ பண்டசாலைகள்‌ : 49 


நன்மை பெறுவர்‌. இங்ஙனம்‌ பலர்‌ கூட்டூறவு 
கொண்டு பொருள்களை வரவழைத்து விற்பனை 
செய்யும்‌ கடைகளே கூட்டுறவுப்‌ பண்டசாலைகள்‌ 
எனப்‌ பெயர்‌ பெறும்‌. 

4. ஒரு கிராமத்தில்‌ நூறு பேர்‌ ஒரு கழகத்தை 
ஏற்படுத்துகின்றனர்‌ழ; ஒவ்வொருவரும்‌ தூறு 
ரூபாய்‌ முதல்‌ போடுகின்றனர்‌; அதனால்‌ முதல்‌ 
தொகை பதினாயிரம்‌ ரூபாய்‌ சேர்கின்றது. அவர்‌ 
கள்‌ அதைக்கொண்டு தம்‌ கிராமத்தில்‌ பெரிய கூட்‌ 
டூறவுக்‌ கடை ஒன்றைத்‌ திறக்கின்றனர்‌ கடைக்‌ 
குத்‌ தேவையாகும்‌ பொருள்களை அவை உண்டாக்‌ 
கப்படும்‌ இடங்களிலிருந்தே வரவழைக்கின்‌ றனர்‌ ; 
அப்பொருள்களின்‌ உண்மை விலையும்‌ அவற்றைக்‌ 
கொண்டுவர உண்டான செலவும்‌ குறைந்த அளவு 
இலாபமும்‌ சேர்த்துப்‌ பொருள்களின்‌ விலையாக 
வைத்து விற்கின்றனர்‌. 

5. புண்டசாலையை நடத்துவோர்‌ யார்‌: 
பண்டசாலையைத்‌ தோற்றுவிக்க முதல்‌ கொடுத்த 
வரே அதனை நடத்‌துகின்‌ றவர்‌. நூறுபேர்‌ முதல்‌ 
கொடுத்தவராயின்‌, அவரால்‌ தேர்‌ ந்தெடுக்கப்பட்ட 
ஒருவர்‌ அல்லது இருவர்‌--அவரும்‌ முதல்‌ கொடுத்‌ 
தவரே--பண்டசாலையைப்‌ பார்த்துக்‌ கொள்வர்‌. 
வேறு ஒருவர்‌ அலலது இருவர்‌ பொருள்களை வாங்‌ 
கும்‌ -வேலையைகீ கவனித்துக்கொள்வர்‌. இரண்டு 
மூன்று உறுப்பினர்‌ கணக்கு முதலியவற்றைக்‌ கவ 
னித்துக்‌ கொள்வர்‌. 

6.  இங்ஙனமாகப்‌ பண்டசாலையை அதன்‌ 
முதலாளிகளே நடத்துகின்றனர்‌. அத்துடன்‌ அத 
னில்‌ பண்டங்களை வாங்குவோருட்‌ பெரும்பாலரும்‌ 
அம்‌ முதலாளிகளே ஆவர்‌. ஊர்‌ மக்களும்‌ பிறரும்‌ 





கூட்டுறவுப்‌ பண்டசாலைகள்‌ 91 


உண்டு. இவ்வாறு நஷ்டம்‌ ஏற்படினும்‌ அது தங்‌ 
களைப்‌ பாதிக்காமல்‌ இருக்க, வியாபாரத்தில்‌ 
எல்லாப்‌ பொருள்‌ களையும்‌ மிகுந்த விலைக்குத்தான்‌ 
அந்த வியாபாரிகள்‌ கொடுக்கிறார்கள்‌. கூட்டுறவுப்‌ 
பண்டசாலைகளில்‌ கடன்‌ வியாபாரம்‌ இல்லை ; விலை 
யேற்றமும்‌ இல்லை. 

8. தனிப்பட்டவர்‌ கடைகளில்‌ எல்லா வேலை 
கட்கும்‌ சம்பள ஆட்கள்‌ நியமிக்கப்படுகிறார்கள்‌. 
அந்நியமனத்தால்‌ செலவு மிகுதிப்படுகிறது. அச்‌ 
செலவு பொருள்களின்‌ விலைம்‌ து ஏற்றப்படுகிறது. 
ஆயின்‌ கூட்டுறவுக்‌ . கடைகளில்‌ முன்‌ சொன்ன 
வாறு உறுப்பினர்களே பெரும்பாலான வேலை 
களைசீ செய்கின்றனர்‌. அவர்கள்‌ குறைந்த செல 
விலேயே பல வேலைகளைகீ செய்து முடிக்கிறார்கள்‌. 
ஒருவர்‌ அல்லது இருவர்‌ சம்பள ஆட்களாக இருக்‌ 
கலாம்‌. 

9. நாம்‌ கூட்டுறவுப்‌ பண்டசாலைகளில்‌ வாங்‌ 
கும்‌ பொருள்களின்‌ தொகை கணக்கு வைக்கப்‌ 
படுகிறது. ஆறு மாதம்‌ கழித்தோ, ஓர்‌ ஆண்டு 
கழித்தோ பண்டசாலையின்‌ கணக்குப்‌ பார்க்கும்‌ 
பொழுது வரும்‌ இலாபம்‌ பொருள்‌ வாங்கிய அளவுக்‌ 
கேற்பப்‌ பங்கிட்டுத்‌ தரப்படும்‌. இது நமக்கு வரும்‌ 
புதிய இலாபந்தானே ! 

10. கூட்டுறவுப்‌ பண்டசாலைகள்‌ குறைந்த 
விலையில்‌ நல்ல பொருள்‌ களை விற்பதனால்‌ அப்பண்ட 
சாலைகட்குப்‌ பக்கத்தில்‌ உள்ள தனிப்பட்ட கடைக்‌ 
காரரும்‌ தம்‌ பொருள்கக்‌ா ஓரளவு நியாயமான 
விலைக்கு விற்க முயல்கின்றனர்‌. இது கூட்டுறவுப்‌ 
பண்டசாலைகளால்‌ பொது மக்கட்கு உண்டாகும்‌ 
நன்மை என்னலாம்‌. | 





மாற்றத்‌, 





94 
19. கங்கைகொண்ட சோழன்‌ 


1. கி. பி, பதினோராம்‌ நூற்றாண்டில்‌ தென்‌ 
னிந்தியாவை ஒரு குடைக்கீழ்‌ வைத்து ஆண்ட 
முதலாம்‌ இராஜராஜ சோழன்‌ அருமை மகனே 
முதலாம்‌ இர௱ஜேந்திர சோழன்‌ என்பவன்‌. 
அவன்‌ சிறந்த போர்வீரன்‌; தமிழிற்‌ புலமை ' 
பெற்றவன்‌. அவன்‌ இளவரசனாக இருந்தும்‌ 
சேனைத்தலைவனாக இருந்தும்‌ அரசியல்‌ அறிவும்‌ 
போர்க்கலை அறிவும்‌ நிரம்பப்‌ பெற்றிருந்தான்‌. 
அவன்‌ கி. பி. 1012 முதல்‌ 1044வரை சோழப்‌ 
பேரரசனாக இருந்தான்‌. அக்காலத்தில்‌ அவன்‌ 
செய்த அருஞ்செயல்கள்‌ இரண்டு. அவற்றுள்‌, 
கங்கை நீரைக்‌ கொண்டுவரச்‌ சென்று, எதிர்த்த 
வடநாட்டு வேந்தரை வென்று, கங்கை நீருடன்‌ 
மீண்டு, £* கங்கை கொண்ட சோழன்‌ ? எனப்‌ பெயர்‌ 
பெற்றது ஓன்று; கடற்படை கொண்டு மலேயா, 
சையாம்‌, சுமத்ரா, ஜாவா முதலிய கடல்‌ கடந்த 
நாடுகளை வென்றமை மற்றொன்று. இவ்விரு 
வெற்றிகளும்‌ தென்னிந்திய வரலாற்றில்‌ சிறப்‌ 
பிடம்‌ பெற்றவையாகும்‌. இவற்றுள்‌ முதற்‌ செயல்‌ 
இப்பாடத்தில்‌ விளக்கமாகத்‌ தரப்படும்‌. 

2. தன்‌ தந்‌ைத தஞ்சாவூரிற்‌ கட்டிய பெரிய 
கற்கோவிலைப்‌ போன்ற ஒரு கோவிலைக்‌ கட்ட 
இராஜேந்திரன்‌ விரும்பினான்‌ ழ; அதனை ஒரு புதிய 
நகரத்தில்‌ அமைக்க எண்ணினான்‌. அப்புதிய நக 
ரத்தையே தன்‌ தலைநகராகக்‌ கொள்ளவும்‌ முடிவு 
செய்தான்‌ ; அந்நகருக்கு உரிய இடத்தைத்‌ தேடி 
னான்‌. அவன்‌ தன்‌ தந்‌ைத அமைத்த ஜயங்‌ 
கொண்ட சோழபுரத்துக்கு வந்து கல்‌ தொலைவில்‌ 
இருந்த பெருங்காட்டை அழித்தான்‌ ; நிலத்தைப்‌ 


க்கா செகதலிர வ தகை வல அட, வட்‌ அட ப அட இதம்‌ 


கங்கை கொண்ட சோழன்‌ 92 


பண்படூத்தினான்‌. அந்நிலத்தின்மீது கங்கை 
நீரைத்‌ தெளித்து அதனைத்‌ தூய்மை செய்தல்‌ 
நல்லது என்று அறிஞர்‌ யோசனை கூறினர்‌. 

3. பத்தினியின்‌ படிவம்‌ சமைக்க இமயமலை 
யிலிருந்து கல்லைக்கொண்டுவரச்‌ சேரன்‌-செங்குட்‌ 
டூவன்‌ வடநாடூ சென்றாற்போல, இராஜேந்திரன்‌ 
தான்‌ கட்ட விரும்பிய நகர இடத்தைத்‌ தூய்மை 
செய்ய, கங்கை நீர்‌ வேண்டுமென்று தன்‌ பெரும்‌ 
படையை வடக்கு நோக்கி* செல்லவிடுத்தான்‌. 
மிக்க அநுபவம்‌ வாய்ந்த படைத்தலைவன்‌ அப்‌ 
பெரும்படைக்குத்‌ தலைவனாகச்‌ சென்றான்‌. 

4. சோழப்‌ பேரரசனால்‌ வாழ்த்தி அனுப்பப்‌ 
பட்ட பெரும்படை இராஜராஜ சோழன்‌ காலமுதல்‌ 
பல போர்களில்‌ வெற்றி பெற்றதாகும்‌. அப்படை 
கங்கையை நோக்கிச்‌ சென்றது. வழியில்‌ இருந்த 
பல நாட்டூ அரசர்கள்‌, முன்னரே சோழன்‌ பெற்ற 
பெரு வெற்றிகளிந்‌ பொறாமை கொண்டவர்‌ ஆத 
லின்‌, சோழிப்படையை அங்க 5 தாகீகினர்‌ ; பக 
லவனுக்கு எதிர்ப்பட்ட பனிப்படலம்‌ போலப்‌ 
போருக்கு ஆற்றாது சிதறி ஓடி மறைந்தனர்‌. 
சோழப்படை வீறுகொண்டு மேலேசென்.றது. அது 
மேற்கு வங்காளத்தை அடைந்தபொழுது, அந்‌ 
நாட்டை ஆண்டுவந்த (பால?மரபினனான மகி 
பாலன்‌ என்பவன்‌ தன்‌ சிற்றரசருடன்‌ வந்து 
எதிர்த்தான்‌; தன்னால்‌ இயன்றவரை போரிட்டான்‌) 
முடிவில்‌ சோற்றுர்‌ சிறைப்பட்டான்‌. 

5. பின்னர்ச்‌ சோழப்படை கங்கை ஆற்றை 
அடைந்தது; பல பொற்குடங்களில்‌ கங்கை நீரை 
நிரப்பிக்கொண்டது ) தோற்ற மன்னர்கள்‌ முடிமீது 
பேரரசன்‌ ஆணைப்படி அக்குடங்களை வைத்துத்‌ 





பணக மாயா ஆல லடாக்‌ 


ரரப்ரகாருளை க ணனாதுகளை களா டாட ணக டா னாய 


கங்கை கொண்ட சோழன்‌ 27 


பாராட்டி அழைத்து வந்தான்‌) வரும்‌ வழியில்‌ பல 
இடங்களில்‌ தங்கித்‌ தானதருமங்கள்‌ செய்வித்‌ 
தான்‌. கோவில்களில்‌ சிறப்புப்‌ பூசைகள்‌ செய்தான்‌. 

6, அவன்‌ தான்‌ நகரத்தை அமைக்க இருந்த 
இடத்தில்‌ கங்கை நீரைத்தெளித்து மகிழ்ந்தான்‌) 
அவ்விடத்தில்‌ கககைகொண்ட சோழபுரம்‌ என்ற 
நகரத்தை அமைத்தான்‌ ; அப்பெருநகரின்‌ நடுவில்‌ 
தன்‌ அரண்மனையை அடுத்துத்‌ தஞ்சைப்‌ பெரிய 
கோவிலைப்‌ போன்‌ றதொரு பெரிய சிவன்‌ கோவிலைக்‌ 
கட்டினான்‌; அதற்குக்‌ கங்கைகொண்ட சோழே௬ு 
வரம்‌ என்று பெயரிட்டான்‌; நகரத்தை அத்து 
மிகப்‌ பெரிய ஏரியை உண்டாக்கினான்‌ ; அதனில்‌ 
கங்கைநீரைக்‌ கலந்தான்‌ ) அதற்குச்‌ சோழ 
கங்கம்‌ என்று பெயர்‌ வழங்கினான்‌. 

7. இராஜேந்திரன்‌ கங்கை நீரைக்‌ கொண்டு 
வந்த காரணத்தால்‌ கங்கைகொண்ட சோழன்‌ 
என்றும்‌ கவகைகொண்டான்‌ என்றும்‌ அழைக்‌ 
கப்பட்டான்‌. வடநாட்டூ வெற்றிக்குப்‌ பிறகு, தமிழ்‌ 
நாட்டில்‌ பல கோவில்கட்கு முன்னர்‌, “கங்கை 
கொண்டான்‌? என்ற பெயரால்‌ மண்டபங்கள்‌ கட்‌. 
டப்பட்டன. அவற்றுள்‌ ஓவ்வொன்றும்‌ * கங்கை 
கொண்டான்‌ மண்டபம்‌,” எனப்‌ பெயர்‌ பெற்றது. 
நமது நாட்டில்‌ பல ஊர்களில்‌ இப்பெயர்‌ கொண்ட 
மண்டபங்கள்‌ இன்றும்‌ இருந்து வருதலைக்‌ காண 
லாம்‌... கங்கை கொண்டானால்‌ அமைக்கப்பட்ட 


“கங்கை கொண்ட சோழபுரம்‌ ஏறத்தாழ இருநூறு 


ஆண்டுகள்‌ சோழப்பெரு நாட்டின்‌ தலைநகரமாக 
இருந்தது. பின்னர்ப்‌ பாண்டியர்‌ படையெடுப்பினா 
லும்‌ கவனிப்பார்‌ இன்மையாலும்‌ சிதைவுற்றது) 


- கோவில்‌ மட்டும்‌ அழிந்தநிலையில்‌ காணப்படுகிறது; 


3502-25 





22 


11. நெற்பயிர்‌ 


1. எல்லாப்‌ பயிர்களிலும்‌ சிறந்தது நெற்பயிர்‌. 
. ஆதலின்‌ * நெற்பயிர்‌ விளை ? என்று ஓளவையார்‌ 
- கூறினார்‌. மக்கள்‌ இனத்திற்கு உயிராக உள்ள நெல்‌ 
எத்தனை வகைப்படும்‌, அஃது எவ்வாறு பயிர்‌ செய்‌ 
_யப்படுகிறது என்பவற்றைக்‌ கவனிப்போம்‌. நமது 
தமிழ்நாட்டு நெல்‌ வகைகளுள்‌ மிக உயர்ந்தது 
யானைக்‌ கொம்பன்‌ சம்பா என்பதாகும்‌. அதற்கு 
ப அடுத்தபடியிற்‌ சொல்லப்படுபவை சீரகசீ சம்பா, 
 தொப்பிச்‌ சம்பா என்பன. இவற்றுக்கு அடுத்த 
படியில்‌ கூறத்தக்கவை முத்துசி சம்பா, கருடன்‌ 
சம்பா, நெல்லூர்‌ சம்பா; வாசகசீ சம்பா, ஆவா 
ரம்பூச்‌ சம்பா, கார்த்திகைசீ சம்பா, விராலிச்‌ 
சம்பா, சிறு மணியன்‌, மிளகுச்‌ சம்பா என்பன. 
மொழிக்‌ கறுப்பன்‌, மணல்வாரி, வெள்ளைக்‌ கட்டை, 
சித்திரைக்கார்‌, செங்கார்‌, இரங்கல்‌, குளியிடிசீ 
சான்‌, குழல்‌ வாழை முதலியன பருநெல்‌ வகையின. 

2. நெற்பயிர்‌ காலப்‌ பயிர்‌, கோடைப்‌ பயிர்‌ 
என இருவகைப்படும்‌. சம்பா வகைகள்‌ பெரும்‌ 
பாலும்‌ காலப்‌ பயிர்‌ வகையைச்‌ சேர்ந்தவை. பரு 
நெல்‌ வகைகள்‌ பெரும்பாலும்‌ கோடைப்பயிர்‌ வகை 
யைச்‌ சேர்ந்தவை. காலப்‌ பயிர்க்கு ஆவணி, புரட்‌ 
டாசி மாதங்களே ஏற்றவை. கோடைப்‌ பயிர்க்குச்‌ 
சித்திரையும்‌, வைகாசியும்‌ ஏற்ற மாதங்கள்‌ ஆகும்‌. 
- காலப்பயிர்‌ விளைய ஆறு திங்கள்‌ பிடிக்கும்‌. 
கோடைப்பயிர்‌ விளைய நான்கு திங்கள்‌ செல்லும்‌, 
இவை தவிர :அறுபதாங்‌ கோடை? என்று ஏறக்‌ 
குறைய இரண்டு திங்களில்‌ விளையும்‌ நெற்பயிர்‌ 


ர டவ ச்ச ன்‌ ர யமன்‌ கண்டை ஸ்‌ 
4 அதத 


( 
ழ்‌ 





நெற்பயிர்‌ 61 


உண்டு. அஃது * இடைக்‌ கோடை ? எனப்‌ பெயர்‌ 
பெறும்‌. 

3. சம்பா நெல்லைவிதைத்து நாற்றைத்‌ தயார்‌ 
செய்ய நாற்றங்காலைப்‌ பண்படுத்தி வைக்கவேண்‌ 
டூம்‌. பிறகு நெல்லைப்‌ பெரிய கொப்பரைப்‌ பாத்தி 
ரங்களில்‌ ஊறவைக்க வேண்டும்‌. அவை ஊறிய 
பிறகு நீரை வடித்து, நெல்‌ முளை கிஎம்பும்படி 
வைக்கோலாற்‌ சுற்றி மூடிவைக்க வேண்டும்‌ ; முளை 
கிளம்பும்‌ பருவம்‌ வந்ததும்‌ நெல்‌ விதையைக்‌ 
கொண்டு சென்று நாற்றங்காலில்‌ விதைக்க வேண்‌ 
டும்‌. விதைகள்‌ சேற்றிற்‌ பதிந்த பின்னர்‌, நாற்றங்‌ 
காலில்‌ உள்ள தேவைக்கு மேற்பட்ட தண்ணீரைக்‌ 
கழிவுவாய்‌ மடை வழியாகப்‌ போக்கி விடுதல்‌ 
வேண்டும்‌. நெல்‌ முளை சேற்றில்‌ வேரூன்‌ றிப்‌ 
பலப்பட்டூச்‌ சில நாட்களில்‌ பசுமை காட்டத்‌ 
தொடங்கும்‌. அப்பொழுது வயலில்‌ சிறிதளவு தண்‌ 
ணீரை நிறுத்தி வைக்கவேண்டும்‌. நாற்று அமுகிகீ 
கெட்டுப்‌ போகாவண்ணம்‌ அடிக்கடி நீரை வயலி 
லிருந்து எடுத்தெடுத்து விடவேண்டும்‌. பின்னர்‌ 
நாற்றுத்‌ தலை நிமிர்ந்து வளர வளரத்‌ தண்ணீரைப்‌ 
பக்குவமாய்‌ நிறுத்திவைத்தல்‌ நல்லது. இவ்வாறு 
கவனித்துவரின்‌ நாற்பத்தைந்து நாட்களுக்குள்‌ 
நாற்று வளர்ந்து பக்குவம்‌ பெறும்‌. ஒன்றரை 
மாதத்திற்கு மேல்‌ நாற்றை வளரவிடின்‌ முற்றிக்‌ 
கெட்டுவிடும்‌. முற்றின நாற்றை நட்டால்‌ நல்ல 
பயன்‌ உண்டாகாது. 

4. நாற்று பக்குவப்பட்டு வரும்பொழுதே 
அதனை நடுவதற்கு உரிய வயலை நன்றாக உழ 
வேண்டும்‌. அங்ஙனம்‌ உழுதல்‌ * சேற்றுழவு ? எனப்‌ 
பெயர்‌ பெறும்‌. நிலம்‌ பலமுறை உழுத பக்குவம்‌ 


நெற்பயிர்‌ 63 


நிப்‌ பசுமை நிறம்‌ காட்டி அரும்புபோலத்‌ 
தோகையை நீட்டிக்கொண்டு நிற்கும்‌. உழவர்‌ பயி 
ருக்குத்‌ தேவையான அளவு தண்ணீரை வயலில்‌ 
விட்டு வைப்பர்‌, * நீர்‌ உயர நெல்‌ உயரும்‌? என்பது 
அவர்‌ கூறும்‌ பழமொழி ஆகும்‌. வயலில்‌ உள்ள 
சத்துப்பொருள்‌ எவ்வாறு பயிருக்குச்‌ செல்கிறது ₹ 
நெற்பயிரின்‌ தண்டு கவனிக்கத்‌ தக்கது; அதுகன 
மற்றது; ஆயின்‌ பலம்‌ உடையது. அதனால்‌ அது 
காற்றினால்‌ அலைப்புண்டு நிற்கவும்‌ நெல்‌ மணி 
களைத்‌ தாங்கவும்‌ முடிகிறது. தண்டு குழல்‌ வடி 
வாக அமைந்துள்ளது; இடையிடையே நுண்ணிய 
துளைகளைக்‌ கொண்ட கணுக்களைப்‌ பெற்றுள்ளது. 
இக்கணுக்களின்‌ உதவியாற்றான்‌ நெல்‌ தாள்‌ நான்கு 
அல்லது ஐந்து அடிவரை வளர்ந்து வன்மைபெற்று 
நிற்கின்றது. வயலில்‌ உள்ள சத்துப்‌ பொருளும்‌ 
நீரும்‌ குழை வடிவத்‌ தண்டின்‌ வழியே மேல்‌ நோக்‌ 
கிச்‌ செல்லுகின்றன ; கணுக்களின்‌ நுண்ணிய துளை 
களால்‌ வடிகட்டப்பட்டுக்‌ கதிரில்‌ உள்ள நெல்மணி 
கட்கு உணவாகின்றன. கதிர்‌ நன்கு முற்றிப்‌ 
பக்குவம்‌ பெற்ற பின்னர்க்‌ கணுக்கள்‌ சுருங்‌ 
நுண்ணிய துளைகள்‌ அடைபட்டு விடும்‌. அதன்‌ 
பிறகு நெல்மணிகட்கு வேண்டும்‌ சத்துப்‌ பொரு 
ளும்‌ நீரும்‌ மேல்‌ நோக்கிச்‌ செல்ல இயலாது. 

7. மேற்சொன்ன கணுக்களின்‌ இரு பகீகங்‌ 
களிலும்‌ இரண்டு தோகைகள்‌ நீண்டு விரிந்திருகீ 
கும்‌. அவை பனித்‌ துளிகளைசீ சேர்த்துக்‌ கணுக்‌ 
களின்‌ நுண்ணிய துளைகள்‌ வழியே கதிருக்கு உண 
வளிக்க உதவுகின்‌ றன. இத்தகைய தோகைகள்‌ 
இரண்டு கதிரைச்‌ சுற்றியும்‌ இருக்கும்‌. அவை 
கதிரைச்‌ சிறிது காலம்‌ காக்க அமைந்தவையாகும்‌. 











புலவர்‌ குண நலன்கள்‌ 6௪ 


3. நெடுங்கிள்ளியின்‌ துணிவைக்‌ கோவூர்‌ 
கிழார்‌ கேள்வியுற்றார்‌. அவர்‌ அக்காலத்திற்‌ சீரும்‌ 
சிறப்பும்‌ பெற்ற பெரும்‌ புலவர்‌ ; தமிழ்‌ நாட்டுப்‌ 
பேரரசர்களையும்‌ சிற்றரசர்களையும்‌ நன்கு அறிந்‌ 
தவர்‌ ; அஞ்சா நெஞ்சினர்‌ ; அரசர்கீகும்‌ அறிவுரை 
புகட்டும்‌ ஆண்மையாளர்‌. நேரிய ஓழுகீகமுள்ளவர்‌. 
ஆதலின்‌ அவரை மன்னர்‌ அனைவரும்‌ மதித்துப்‌ 
போற்றினர்‌. அவர்‌ நலங்கிள்ளிக்கும்‌ நெடுங்கிள்‌ 
ளிக்கும்‌ இருந்த பகைமையைப்‌ போக்க விரும்‌ 
பியவர்‌ ; அவ்வமயத்தில்‌ முன்‌ சொன்னவாறு 
நெடுங்கிள்ளி புலவர்‌ ஒருவரைக்‌ கொல்லத்‌ துணிந் 
தான்‌ என்பதைக்‌ கேள்வியுந்றதும்‌ திடுக்கிட்டார்‌. 
அவர்‌ பிறர்‌ துன்புறுதலைக்‌ காணப்பொறாத உத்த 
மர்‌ ஆதலின்‌ நெடுங்கிள்ளியினிடம்‌ காற்றெனகீ 
கடிதிற்‌ சென்றார்‌. வேந்தன்‌ மலர்‌ முகத்துடன்‌ 
அவரை வரவேற்று உபசரித்தான்‌. 

4. கோவூர்‌ கிழார்‌ அவனை அன்‌ புடன்‌ 
பார்த்து, “ஐயனே, அஇளந்தத்தர்‌ என்போன்ற 
தமிழ்ப்‌ புலவர்‌. இவரை ஒற்றர்‌ என்று எண்ண 
வேண்டா. இவர்‌ தம்‌ வறுமையைப்‌ போக்க நலங்‌ 
கிள்ளியிடம்‌ சென்றார்‌. வழியில்‌ உன்னைக்‌ கண்டு 
ஏதேனும்‌ பெற்றுச்‌ செல்லலாம்‌ என்ற எண்ணத்‌ 
தால்‌ இங்கு வந்தவராவர்‌. உங்கள்‌ இருவருக்கும்‌ 
உள்ள பகையை இவர்‌ அறியாதவர்‌ ; கள்ளம்‌ கபடு 
அற்ற தூய உள்ளத்தினர்‌. பமுத்த மரங்கள்‌ நெடுந்‌ 
தூரத்தில்‌ இருப்பினும்‌ கிளிகளும்‌ வெளவால்களும்‌ 
அவற்றை நாடிசீ செல்கின்றன அல்லவா? அவற்‌ 
றைப்‌ போலவே நின்போன்ற வள்ளல்கள்‌ எங்கு 
இருப்பினும்‌ எம்போன்ற புலவர்கள்‌ தேடிச்‌ சென்று 
கண்டு பரிசில்‌ பெறுதல்‌ வழக்கமாகும்‌. வறியவர்‌ 








70 புலவர்‌ குண நலன்கள்‌ 


ரும்‌ ஆகிய பிசிராந்தையார்‌ இங்கு வருவார்‌. அவர்‌ 
வடக்கிருகீ்க இடம்‌ விட்டுவையுங்கள்‌,?? என்றான்‌. 
அருகில்‌ இருந்தவர்‌, “: நீர்‌ வடக்கிருத்தலை அவர்‌ 
அறிய வாய்ப்பில்லையே! அவர்‌ எவ்வாறு இங்கு 
வருதல்‌ கூடும்‌??? என்று கேட்டனர்‌. வேந்தன்‌, 
மனம்‌ ஒன்றுபட்ட நண்பருள்‌ ஒருவர்‌ தமது உள்‌ 
உணர்சீசியால்‌ மற்றவர்‌ நிலையை அறிதல்‌ கூடும்‌. 
என்‌ சொல்‌ தவறாது. அவர்‌ விரைவில்‌ இங்கு வரு 
வார்‌ என்பது எனக்குத்‌ தோன்றுகிறது,?? என்றான்‌. 

8. ஆ! என்ன வியப்பு! சோழன்‌ சொன்ன 
வாறே பாண்டி நாட்டுப்‌ புலவரான பிசிராந்தை 
யார்‌ சோழன்முன்‌ தோன்‌ நினார்‌. இருவரும்‌ ஒரு 
வரை ஒருவர்‌ தழுவிக்கொண்டு மகிழ்ச்சிக்‌ கண்ணீர்‌ 
பெருக்கினர்‌. அருகில்‌ இருந்தவர்‌ வியப்புற்றனர்‌. 
புலவர்‌ வருவார்‌ ? என்று கூறிய புரவலன்‌ சொல்‌ 
பொய்க்காதபடி புலவர்‌ வந்தது அவர்களை வியப்‌ 
புறசீ செய்தது. அப்பொழுது அருகில்‌ இருந்த 
கண்ணகனார்‌ என்ற புலவர்‌, “* பொன்‌, பவளம்‌, 
முத்து, மணி என்பன ஒன்றுக்கொன்று தொடர்பு 
இல்லாத வேறு வேறான இடங்களில்‌ தோன்‌ றுவன 
வாகும்‌. அவ்வாறு இருந்தும்‌ ஓர்‌ அணிகலத்தைசீ 
செய்யுங்‌ காலத்தில்‌ அவை அனைத்தும்‌ கோவை 
யாய்‌ ஓர்‌ இடத்தில்‌ தோன்றும்‌. அவைபோலத்‌ 
தொடர்பற்ற சேய்மை இடங்களில்‌ இருந்தபோதி 
லும்‌ தேவை உண்டாகும்‌ நேரங்களில்‌ சான்றோர்‌ 
சான்றோருடன்‌ வந்து கலந்துகொள்வர்‌. பிசிராந்‌ 
தையார்‌ கோப்பெருஞ்‌ சோழருடன்‌ இங்கு வந்து 
கலந்துகொண்டதே இதற்குச்‌ சிறந்த 
றாகும்‌? என்று கூறிப்‌ பாராட்டினார்‌. 

9. உணர்ச்சி ஓத்த அரசனும்‌ ஆந்தையாரும்‌ 


சான்‌ 


புலவர்‌ குண நலன்கள்‌ 71 


வடக்கிருந்து உயிர்‌ நீத்தனர்‌. அவர்கள்‌ உயிர்‌ 
விட்ட இடங்களில்‌, அக்கால வழக்கப்படி, பெரு 
மக்கள்‌ அரசனுக்கு ஒரு கல்லும்‌ ஆந்தையாருக்கு 
ஒரு கல்லும்‌ நட்டனர்‌. அவற்‌ நில்‌ அவரவர்‌ உருவம்‌, 
பெயர்‌, சிறப்பியல்புகள்‌ முதலியன பொறிக்கப்‌ 
பெற்றன. இவ்வாறு பொறிக்கப்‌ பெற்று நடப்‌ 
படுவனவே நடூ கற்கள்‌ என்பன. 

10. சோழ வேந்தன்‌ பிசிராந்தையாரைப்‌ 
பார்த்தறியான்‌ ; பிசிராந்தையாரும்‌ சோழனைப்‌ 
பார்த்தறியாதவர்‌. எனினும்‌, உணர்சீசியில்‌ இரு 
வர்‌ உள்ளங்களும்‌ ஒன்றுபட்டன. அதனாந்றான்‌ 
குறித்த காலத்தில்‌ (புலவர்‌ வருவார்‌? என்ற 
உணர்சீசி புரவலனுக்கு ஏற்பட்டது. உள்ளத்து 
உணர்சீசியாற்றான்‌, வேந்தனது துன்ப நிலையைப்‌ 
புலவர்‌ உணர்ந்து உறையூருக்கு ஓடிவந்தார்‌. 
அவர்‌ தமது உயிரைதீ தியாகம்‌ செய்ததற்கும்‌ 
ஓத்த உணர்ச்சியே காரணமாகும்‌. பிசிராந்தை 
யாரது இச்‌ சீரிய நட்பு நிலை பண்டைப்‌ புலவர்‌ 
களாற்‌ பாராட்டப்பட்டது. 

6 புணர்சீசி பழகுதல்‌ வேண்டா, உணர்ச்சிதான்‌ 
௪ ம்‌.” 
நட்பாங்‌ கிழமை தரு ர்கள்‌ 


அருஞ்சொ ற்பொருள்‌ 

ஆந்றானாய்‌ - தாங்கமுடி யானாய்‌. அணிகலன்‌ - நகை. 
கடிது--விரைவாக. கபடு வஞ்சனை, ஈந்து-கொடுதீது, 
வீறு--பெருமிதம்‌. இன்னே - இப்பொழுதே; விழுக்கலன்‌ -- 
சிறந்த நகை, அளவளாவ- பேசி மகிழ: வாமிப்பு--“நிதர்ப்‌ 
பம்‌. ஆற்று இடைக்குறை --ஆு இரண்டாகப்‌ பிரியுமிடதீது 
உள்ள நடுத்‌ திட்டு. புரவலன்‌ வள்ளல்‌) அரசன்‌. சான்றோர்‌ - 
கல்வி, அறிவு; ஓமுக்கங்களிற்‌ சிறந்த பெரியோர்‌. கிழமை -- 
உரிமை. 





73 
13. நான்‌ கண்ட நல்லிடம்‌ 
(செஞ்சிக்‌ கோட்டை) 

நான்‌ காஞ்சீபுரம்‌ பச்சையப்பன்‌ உயர்‌ நிலைப்‌ 
பள்ளி மாணவன்‌. என்‌ பெயர்‌ திருமாவளவன்‌ 
என்பது. நான்‌ இப்பொழுது ஏழாம்‌ வகுப்பில்‌ 
வாசித்து வருகிறேன்‌. நான்‌ சென்ற ஆண்டு நவ 
ராத்திரி , விடுமுறையில்‌ என்‌ தமிழாசிரியருடனும்‌ 
ஆறாம்‌ வகுப்பு மாணவருடனும்‌ மேட்டூர்‌ அணை 
யைக்‌ சென்று பார்த்தேன்‌. தமிழாசிரியர்‌ கட்‌ 
டளைப்படி மேட்டூர்‌ அணையைப்‌ பற்றி ஒரு கட்‌ 
டூரை எழுதினேன்‌. இந்த ஆண்டு நவராத்திரி 
விடுமுறையில்‌ நாங்கள்‌ வரலாற்றுப்‌ புகழ்‌ பெற்‌ 
றதும்‌ இயற்கைக்‌ காட்சிகள்‌ மலிந்த நல்லிடமும்‌ 
ஆகிய செஞ்சிக்குச்‌ சென்றோம்‌ ; செஞ்சிக்கோட்‌ 
டையையும்‌ பிற இடங்களையும்‌ பார்வையிட்டோம்‌. 
எங்கள்‌ தமிழாசிரியர்‌ அவற்றைப்பற்றிய செய்தி 
களை விரிவாகக்‌ கூறினார்‌; பிறகு நாங்கள்‌ பார்த்த 
வற்றைப்‌ பற்றி ஒரு கட்டுரை வரையுமாறு பணித்‌ 
தார்‌. நான்‌ கீழ்வரும்‌ கட்டுரையை எழுதியுள்ளேன்‌. 
நீங்கள்‌ அதனைக்‌ கூர்ந்து படித்து அது பற்றிய 

உங்கள்‌ கருத்தைத்‌ தெரிவிக்க வேண்டுகிறேன்‌. 


செஞ்சிக்‌ கோட்டை 


குறிப்புகள்‌ :-- 

1, இருப்பிடம்‌ 7. இராஜகிரி 

2. கோட்டைப்‌ பிரிவுகள்‌ 5: இராஜகிரியின்‌ மேலிடம்‌ 
3. கோட்டை வாயில்கள்‌ 9. மலை அடிவாரம்‌ 

4. கோட்டைக்‌ குன்றுகள்‌ 10. கிருஷ்ணகிரி 

5. செஞ்சி நகரம்‌ வரலாற்றுச்‌ சிறப்பு 

6. சிங்கபுரம்‌ 


3502-6 


74 நான்‌ கண்ட நல்லிடம்‌ 
கட்டுரை 


1. தென்னிந்தியாவில்‌ வரலாற்றுச்‌ சிறப்புப்‌ 
பெற்ற இடங்கள்‌ பல, அவற்றுள்‌ செஞ்சிக்‌ 
கோட்டை ஒன்றாகும்‌. தென்னிந்திய வரலாற்றின்‌ 
ஒரு பகுதி இதனுள்‌ புதைந்து கிடக்கின்றது என்று 
கூறலாம்‌. இன்று இக்கோட்டை அரசியல்‌ வாழ்வி 
லிருந்து ஒதுங்கி, பழைய காட்சிப்‌ பொருளாகவே 
கருதப்‌ படுகிறது. இது தென்‌ ஆர்க்காடு ஜில்லா. 
வின்‌ வடமேற்கு மூலையில்‌ இருக்கின்றது. இஃது 
ஏறக்குறையப்‌ பதினைந்து கல்‌ நீளம்‌ பரவியுள்ளது. 
இஃது அமைந்துள்ள இடம்‌ வறண்டது; குன்று 
களும்‌ பாறைகளும்‌ நிறைந்தது. இதன்‌ குன்று 
கள்‌ மனிதனது முயற்சி இன்றியே இயற்கை 
அரண்களாக உருப்பெற்றவை. இதனை ஆண்ட 
அரசர்கள்‌ இவ்வியற்கை அரண்களைப்‌ பலப்படுத்‌ 
தினரே தவிர வேறொன்றும்‌ செய்யவில்லை. 

2. செஞ்சிக்கோட்டை முக்கோண வடிவில்‌ 
மூன்று குன்றுகட்கு நடுவில்‌ அமைந்துள்ளது. 
இது வெளிக்கோட்டை, உட்கோட்டை என 
இரு பிரிவுகளைக்‌ கொண்டது, வெளிக்‌ கோட்டை 
முன்‌ சொன்ன முக்கோண வடிவின்‌ மூன்று மூலை 
களாக அமைந்துள்ள குன்றுகளை உள்ளடக்கி 
இவற்றை இணைத்து நிற்பது; அஃது ஏறத்தாழ 
இருபத்து நான்கு கல்‌ சுற்றளவு உடையது. மதிற்‌ 
சுவர்கள்‌ கருங்கற்களால்‌ கட்டப்பட்டவை. அவை 
அறுபது அடி வரை அகலம்‌ உடையவை. அவற்‌ 
றைச்‌ சூழ எண்பது அடி அகலம்‌ உள்ள ஆழமான 
அகழி இருக்கின்றது. உட்கோட்டை ஏறக்குறைய 
மூன்று கல்‌ சுற்றளவு உடையது. 


நான்‌ கண்ட நல்லிடம்‌ 72 


3. இந்த இரண்டு கோட்டைகளிலும்‌ 
கோட்டை வாயில்கள்‌ இருந்தன. வெளிக்கோட்டை 
யின்‌ வாயில்கள்‌ அடைக்கப்பட்டுவிட்டன. இப்‌ 
பொழுது இருப்பவை இரண்டூ வாயில்கள்‌. அவை 
திண்டிவனத்திலிருந்து திருவண்ணாமலைக்குப்‌ 
போகும்‌ பாதைக்காக மதிலை இடித்து அமைக்கப்‌ 
பட்டவை. அவற்றின்‌ வழியாகவே இப்பொழுது 
கோட்டைக்குள்‌ போகக்கூடும்‌. உள்கோட்டையில்‌ 
இருந்த வாயில்கள்‌ இன்றும்‌ அப்படியே இருக்கின்‌ 
றன. அவற்றுள்‌ ஒன்று வடக்கில்‌ உள்ள ஆஆர்கீ. 
காட்டு வாயில்‌ என்பது) மற்றொன்று புதுச்சேரி 
வாயில்‌ என்பது. 

4. கோட்டையின்‌ மூன்று கோடிகளிலும்‌ 
உள்ள குன்றுகள்‌ முறையே பெரியமலை அல்லது 
இராஜகிரி, வடகோடியில்‌ உள்ள கிருஷ்ணகிறி, 
தெற்கில்‌ உள்ள சந்திராயன துர்க்கம்‌ என்பவை 
ஆகும்‌. சக்கிலி துர்க்கம்‌ என்பது நான்காம்‌ 
குன்று. இவற்றுள்‌ இராஜகிரியே மிகப்‌ பெரியதும்‌ 
சிறந்ததும்‌ ஆகும்‌. இக்குன்றுகள்‌ அனைத்தும்‌ 
மதில்களாலும்‌ அகழிகளாலும்‌ வலுப்படுத்தப்பட்‌ 
டவை. ஓவ்வொரு - குன்றின்‌ நடு இடமும்‌ 
தலையைசீ சூற்றச்செய்யும்‌ செங்குத்தான கற்‌ 
பாறைகளாக இருக்கின்றது. சுற்றியுள்ள பகுதி 
களும்‌ எவரும்‌ எளிதில்‌ ஏற மூமாத பெரிய கநீ 
பாளங்களாக அமைந்துள்ளன. இந்த இயற்கைப்‌ 
பாதுகாப்புகளுடன்‌ அங்கங்குப்‌ பெரிய பம 
எழுப்பப்பட்டுள்ளன ; துப்பாக்கி வைத்துச்‌ ௬டு 
வதற்கான கண்ணறைகளும்‌ அமைக்கப்பட்டுள்‌ 
ளன. ஒவ்வொரு குன்றிலும்‌ படைத்தளங்கள 
கொலுமண்டபங்கள்‌ முதலியனவும்‌ கோவில்களும்‌, 

















வானொலி 51 


3. வானொலி என்பது புதுமையும்‌ முதன்மை 
யும்‌ வாய்ந்தது. இஃது ஒரே நாளில்‌ திடீரெனத்‌ 
தோன்றியதன்று. ஓர்‌ இடத்தில்‌ நிகழும்‌ பேசி 
சையோ பாட்டையோ மற்ற இடங்களில்‌ கேட்கு. 
மாறு செய்யத்தக்க அமைப்புக்கள்‌ இக்கருவியில்‌ 
நெடுநாள்‌ வரை அமைக்கப்படாமல்‌ இருந்தன. 
ஆராய்சீசியாளர்‌ மேன்மேலும்‌ முயன்று தேவை 
யான அமைப்புக்களை ஒவ்வொன்றாக அமைத்து 
வந்தனர்‌. ஏறத்தாழச்‌ சென்ற பதினைந்து ஆண்டு 
கட்கு முன்னர்‌ இது முற்றுப்‌ பெற்றதாக இல்லை. 
அக்காலத்தில்‌, இங்கிலாந்தில்‌ உள்ள ரகீபிஎன்னும்‌ 
இடத்தில்‌ வானொலிக்‌ கருவி ஒன்று அமைக்கப்‌ 
பட்டது. ஆயின்‌, அக்கருவி தன்மேல்‌ தாக்கும்‌ 
ஒலி அலைகளைசிீ சிறிது தூரமே பரப்பக்‌ கூடியதாக 
இருந்தது. பின்னர்‌ அறிஞர்‌ பலவாறு முயன்று 
நெடுந்தூரத்தில்‌ உள்ளவர்கீகும்‌ பேசுவது நன்கு 
கேட்குமாறு ஏற்பாடு செய்தனர்‌. அதன்‌ பயனாக, 
நடுக்கடலில்‌ சென்றுகொண்டிருந்த கப்பல்‌ ஒன்‌ றில்‌ 
இருந்த மக்கள்‌ தங்கட்கு ஏறத்தாழ ஆயிரம்‌ கல்‌ 
தொலைவில்‌ உள்ள ரக்பியிலிருந்து அனுப்பப்பட்ட 
செய்தியைத்‌ தெளிவாகக்‌ கேட்டனர்‌. அதன்‌ 
பின்னரே வானொலி உலகிற்‌ சிறப்புறத்‌ தொடங்‌ 
கியது. 

4. வானொலியின்‌ அமைப்பும்‌ அஃது இயங்கும்‌ 
முறையும்‌ பற்றி மேற்போக்காகச்‌ சில விவரங்களை 
அறிந்திருத்தல்‌ நல்லது. ஒரு குளத்தில்‌ கல்‌ 
ஒன்றைப்‌ போட்டால்‌, கல்‌ விழுந்த இடத்திலிருந்து 
சிற்றலைகள்‌ உண்டாகி வட்டமாக அகன்று நெடுந்‌ 
தூரம்‌ பரவிச்‌ செல்கின்றன) அவ்விடங்களில்‌ 
மிதக்கும்‌ இலை முதலிய இலேசான பொருள்கள்‌ 





] 


ராரா 


| 
| 


்‌ ப 
% 27] ்‌ ்‌ 
7 3277 [ | ல்‌ 
த. | 
ஆ பஹ 
[ ப்‌ | 22 
த்த 1௫ 
ப்‌ ( க்கட 6 ௮ 1 
2 ச ரண்‌ ஜம பம 
்‌ 1 ண்‌ இட. க னககதர 1 2 
[்‌ ்‌ ன்‌ [] 
20 . தத்‌ தட 


| 
7 , 
ட ) 

ம்‌ ததை. 
இ வன்க 


ர னன்‌ 


ட்கள்‌ 


2243 அதத 
தத்த 
தத்‌ 7 
பனை 
த சாம. 


னை 


ன க ழ்‌ ்‌ 227222 [1 ்‌ ஒத பன 
2301 ட பத்‌ 1 9-௮ ப 
த 0220 1] 7 
்‌. ு | 


ற்‌ 


ல அ பட அவரி 
ம நக க கக பிம்‌ ரி 


ண்‌ ்‌ 
ஸர [ண்ட்‌ க. 
ஸ்‌ ்‌்‌ ்‌ ந சதரிய ்‌ 
த கக [ டயம்‌ ர்‌ ன்‌ த்‌ 
தத பப அரு 
ஜீ ரி 


ட 
ப்படில்‌ 


ன்‌ ப்‌ 
டீ 4 ரு? 4 (/ 
ததக 91102: பட ர 


௮௮ 


இ: 
































94 
16. ஜோசப்‌ தாம்ஸனும்‌ 
கிழக்கு ஆப்பிரிக்காவும்‌ 


1. ஆப்பிரிக்காவின்‌ உட்பகுதியைக்‌ கண்டு 
அதன்‌ விவரங்களை அறியப்‌ பாடுபட்ட லீரோப்பிய 
அறிஞர்‌ பலராவர்‌. அவர்கள்‌ உழைப்புக்குப்‌ பின்‌ 
னரே 8ரோப்பியர்‌ ஆப்பிரிக்காவிற்‌ குடியேறி, நாட்‌ 
டைத்‌ திருத்தி வாழலாயினர்‌. அவர்கள்‌ குடியேறி 
வாழக்‌ காரணமாக இருந்தவருள்‌ முதல்‌ இடம்‌ 
பெறத்‌ தக்கவர்‌ டேவிட்‌ லிவிங்ஸ்டன்‌ என்பவர்‌, 
அடுத்துக்‌ குறிப்பிடத்‌ தக்கவர்‌ ஜோசப்‌ தாம்ஸன்‌ 
என்னும்‌ அறிஞர்‌ ஆவர்‌, அவர்‌ ந்து முறை ஆப்‌ 
பிரிக்காவிற்குள்‌ சென்று அதன்‌ உள்‌ நாட்டுப்‌ 
பகுதிகளை அறிந்து வெளியிட்டார்‌. அவர்‌ செலவு 
களிற்‌ குறிப்பிடத்‌ தகீகது மூன்றாம்‌ செலவாகும்‌. 
1882-வரை கிழக்கு ஆப்பிரிக்காவைப்பற்றி உலகத்‌ 
திற்கு ஒன்றுமே தெரியாதிருந்தது. சான்ஸிபார்‌, 
மொம்பஸா என்னும்‌ கிழக்குக்‌ கரையில்‌ உள்ள 
இடங்கட்கும்‌ விக்டோரியா ஏரிகீகும்‌ இடையில்‌ 
உள்ள நிலப்பகுதியை நன்கு ஆராய்ந்து, கூடு. 
மாயின்‌ நீர்‌ வீழ்ச்சிக்கு நேரான பாதை ஒன்றைக்‌ 
கண்டுபிடிக்குமாறு இங்கிலாந்தில்‌ இருந்த நில 
ஆராய்ச்சிக்‌ கழகத்தார்‌ தாம்ஸனை அனுப்பினர்‌. 

2. தாம்ஸன்‌ 1892-இல்‌ தமது முயற்சியை 
மேற்கொண்டார்‌. அவருக்கு உதவியாக ஆங்கில 
வீரர்‌ பதின்மர்‌ சென்றனர்‌ ; அவருடைய உணவு 
உடை முதலியவற்றைச்‌ சுமந்துகொண்டு கிழக்காப்‌ 
பிரிக்கச்‌ ௬தேசிகள்‌ நூற்றிருபதின்மர்‌ அவருக்கு 
முன்‌ வழி காட்டிச்‌ சென்றனர்‌. அந்த வேலையாம்‌ 
களுட்‌ பெரும்‌ பகுதியினர்‌ திருடர்கள்‌; புதியவரைத்‌ . 


ஜோசப்‌ தாம்ஸனும்‌ கிழக்கு ஆப்பிரிக்காவும்‌ 95 


துன்பத்திற்‌ செலுத்தி அவர்தம்‌ பொருள்களைக்‌ 
கவர்ந்து செல்லும்‌ இயல்பினர்‌. ஆயினும்‌ என்‌ செய்‌ 


| 


டிக்க 
௨௪௪௪ 18 


வஸ்‌ ண க லை வலை கும்‌ கய 


ச்‌ 


௫. 


[்‌ 





கிழக்கு ஆப்பிரிக்கா 


வக? அவர்களைக்‌ கொண்டே உள்நாட்டுச்‌ செலவை 
பல்கும்‌ மேற்கொள்ள வேண்டியவர்‌ ஆயினர்‌. 





ஜோசப்‌ தாம்ஸனும்‌ கிழக்கு ஆப்பிரிக்காவும்‌ 97 


பொழுது அவர்‌ சென்ற பகுதி மிக்க சூடுள்ள 
நிலப்பகுதி ஆகும்‌. செவ்வனே சமைக்கப்படாத 
உணவு, பலவகைப்‌ பூச்சிகளின்‌ துன்பம்‌, அமைதி 
யுடன்‌ தூங்க வசதியற்ற நிலைமை, காய்சீசல்‌ புமுக்‌ 
களைக்‌ கொண்ட கெட்ட நீர்‌ முதலிய துன்பங்கட்கு 
இடையே அவரதுசெலவு தடைபடாது நடந்தது. 

5. தாம்ஸன்‌ ஒரு சிற்நூரில்‌ தங்கியபொழமுது 
அவ்வூரார்‌ அவர்‌ பொருள்களில்‌ பலவற்றைகீ 
கவர்ந்து சென்றனர்‌. தாம்ஸன்‌ பொறுமையோடு 
வழி நடக்கலானார்‌ ; நடந்து ஒரு சிற்றூரை அடைந்‌ 
தார்‌. அங்கு ஒருவன்‌ தன்‌ ஈட்டியால்‌ தாம்ஸனைத்‌ 
தாக்க முயன்றான்‌. அவர்‌ புன்முறுவலுடன்‌ ஈட்டிக்‌ 
குநியினின்று விலகி நின்றார்‌; அன்நிரவே மழை 
யில்‌ நனைந்துகொண்டே அயலூருக்கு நடந்தனர்‌. 

6. தாம்ஸன்‌ தம்‌ செலவைத்‌ தொடங்கி லந்து 
மாதங்கள்‌ ஆயின. ஆயினும்‌ அவர்‌ விக்டோரியா 
ஏரியைக்‌ கண்ட நியவில்லை. அவர்‌ பட்ட இன்னல்‌ 
களோ பல. உணவுப்‌ பொருள்களும்‌ துணிமணி 
களும்‌ களவு போயின. ஆதலின்‌, அவர்‌ தம்முடன்‌ 
வந்தவர்களை ஒரு கிராமத்தில்‌ தங்கச்செய்து, மொம்‌ 
பஸாவுக்குத்‌ திரும்பினார்‌ ; பின்னர்‌ அங்கிருந்து 
புதிய போர்‌ வீரரையும்‌ நம்பத்தக்க சுதேசிகளையும்‌ 
தமக்குத்‌ தேவையான பொருள்களையும்‌ சேர்த்துக்‌ 
கொண்டு வந்து பழைய ஆட்களுடன்‌ கலந்து 
கொண்டார்‌. அவர்‌ மொம்பஸாவுக்குப்‌ போய்‌ மீள 
ஐந்து மாதங்கள்‌ ஆயின. 

7. அவரது புதிய செலவு 1893-ஆம்‌ ஆண்டு 
ஜுூலலைத்‌ திங்களில்‌ தொடக்கமாயிற்று. அவர்‌ வழி 
யில்‌ ஒரு காட்டில்‌ தங்கியிருந்தபொழமுது காண்டா . 
மிருகங்கள்‌ வந்து தாக்கின. அவை அவருடன்‌ 





"ஜோசப்‌ தாம்ஸனும்‌ கிழக்கு ஆப்பிரிக்காவும்‌ 99 
ஒன்றில்‌ தங்கினர்‌. அன்றிரவு அவர்களைச்‌ சிங்கங்‌ 
கள்‌ தாக்கத்‌ தொடங்கின. அவை சில கோவேறு 
கழுதைகளைக்‌ கொன்றன. தப்பிப்‌ பிழைத்தவை 
காட்டிற்குள்‌ ஓடிவிட்டன. ஆங்கில வீரரும்‌ சுதேசி 
களும்‌ மரங்களில்‌ ஏறிக்கொண்டனர்‌ ) இருட்டில்‌ 
சிங்கங்கள்‌ என்று கருதித்‌ தம்‌ கோவேறு கமுதை 
களையே சுட்டுக்கொன்றனர்‌. வெடியோசை கேட்ட 
வுடன்‌ சிங்கங்கள்‌ மறைந்தன. 
்‌ 10, இவ்வாறு பல இன்னல்களுக்கு இடையில்‌ 
பிரயாணம்‌ செய்துகொண்டே தாம்ஸன்‌ நாடோறும்‌, 
தமது பிரயாணக்‌ குறிப்பை எழுதிவந்தார்‌ ; தாம்‌ 
பிரயாணம்‌ செய்த நிலப்பகுதியின்‌ படத்தை 
வரைந்து வந்தார்‌; தாம்‌ சென்ற பாதைக்கு அரு 
கில்‌ இருந்த மலைகள்மீது ஏறிக்‌ கண்ணுக்கெட்டிய 
வரை தாம்‌ கண்ட காட்சிகளைக்‌ குறித்து வந்தார்‌. 
அவர்‌ இங்ஙனம்‌ ஊக்கம்‌ தளராது நடந்து நடந்து 
இறுதியில்‌ ன நைவஷா ? ஏரியைக்‌ கண்டார்‌. அத 
னைசீ சுற்றியுள்ள நிலப்பகுதியைப்‌ பார்வையிட்‌ 
டார்‌. . பின்னர்‌ மேலும்‌ வழிநடந்து பரிங்கோ 
என்னும்‌ அழகிய சிறிய ஏரியைக்‌ கண்டார்‌. அந்த 
ஏரிக்கும்‌ விக்டோரியா ஏரிக்கும்‌ இடைப்பட்ட நிலப்‌ 
பகுதி அஞ்சத்தக்கது என்று தாம்ஸனுடன்‌ 
சென்ற சுதேசிகள்‌ கூறினர்‌. அஞ்சாமை மிகுந்த 
தாம்ஸன்‌ ஆங்கில வீரருடன்‌ அச்சமின்றி நடந்‌ 
தார்‌; பல நாட்கள்‌ நடந்தார்‌. வழியில்‌ ஒரு கெடு 
தியும்‌ உண்டாகவில்லை. அவர்‌ தமது செலவின்‌ 
குறிக்கோளாகக்‌ கொண்டிருந்த விக்டோரியா 
ஏரியை இறுதியிற்‌ கண்டு மகிழ்ந்தார்‌. முயற்சி 
உடையார்‌ இகழ்ச்சி அடையார்‌ அல்லவா ₹ 

11, தாம்ஸன்‌ முயற்சிக்குப்‌ பிறகு ஆங்கிலே 





1. கிராமக்‌ கைத்தொழி 

டத்தொழில்‌ ஒன்றாகும்‌. ்‌ 
நான்கு பிரிவுகளாகப்‌ பிரித்திருககினிறனர்‌. 
(1) பழங்களை உண்டுபண்ணுதல்‌, (2) காய்கறிகளை 
உண்டுபண்ணுதல்‌, (3) மலர்ச்‌ செடிகளைப்‌ பயிராக 
குதல்‌, (4) பூங்காக்களையும்‌ வெளிகளையும்‌ அமைதீ 
குல்‌ என்பன. 

2. மேனாடுகள்‌ தோட்டத்தொழிலை ஒரு கலை ம 
யாக வளர்த்‌ துவருகின்‌றன ; இங்கிலாந்து, பெல்ஜி 
யம்‌, பிரான்சு, ஹாலந்து, லிக்கிய நாடுகள்‌, (,- 
கானடா, மேற்கு இந்தியத்‌ தீவுகள்‌ முதலிய நாடுக வி 
ளில்‌ தோட்டக்கலை நன்கு வேரூன்றி வளர்ந்து வரு ்‌ 
கிறது. அந்நாடுகளில்‌ இக்கலையைக்‌ கற்பிக்கப்‌ பல 
பள்ளிகள்‌ இருக்கின்றன. கல்லூரிகளில்‌ இக்கலை 
தனிப்பாடமாக அமைந்துள்ளது. மேனுட்டுப்‌ 
பெண்கள்‌ இக்கலையில்‌ மிகுந்த ஆர்வத்தைக்‌ காட்டி 
வருகின்றனர்‌. மேற்சொல்லப்பட்ட நாடுகளில்‌ 
தோட்டக்கலை படிப்பளவில்‌ நிற்கவில்லை. “தோட்‌ 
டக்‌ கழகங்கள்‌ ? எனப்‌ பல கழகங்கள்‌ தோன்றி 
வேலை செய்துவருகின்றன. குறிப்பிட்ட காலத்தில்‌ 
எல்லா நாட்டுக்‌ கழகப்‌ பிரதிநிதிகளும்‌ சேர்ந்து 
மாநாடு? நடத்தி இக்கலையை மேலும்‌ மேலும்‌ 
வளர்த்து வருகின்‌ றனர்‌. 

3. மேல்நாடுகளில்‌ தோட்டக்கலை தொடர்பாக 
வெளிவந்துள்ள நூல்கள்‌ நூற்றுக்கணகீகானவை 
என்னலாம்‌. அவை பல்வேறு மொழிகளில்‌ . வெளி 
யிடப்பட்டுள்ளன. மரம்‌, செடி, கொடிகளை வளர்தீ 
தலைப்‌ பற்றிக்‌ கூறும்‌ நூல்கள்‌, அவற்றுக்குவரும்‌ 











நக 0117- 
த 


2 
ப்‌ 


ல்‌ ழ்‌ 
க 


ு ர்‌ ்‌ [ன்‌ ட்‌ 3 அ ்‌ 4 
7 ப ன ரது ்‌] ண ஹு ட்‌ ந) 
பத ததத அவி 
௫ டி ன்‌ தல்‌ 0 மத 3) 
ல்‌ ழக சழ 


பம்‌ பணர்‌ பறபற 
அயா. நயம்பட 
1114 [111] பம பம்ப்‌ ப்ப 


30. 


2 


ரப 


ல) 


வ 


ர்‌ 
(5 2 
டு] கோர 


லக அக்க 
வன இழக்க ககம கவள கவட ககவககக 1477] 
0 ம ப்தி ன 
்‌ கடம்‌ [] ம்‌ ஃ ந கத்‌ 2. 
கடவு ல” ர த ட்‌ தற்‌. 
ய்ட்மம்க அல்ப வழுல்‌] 


ட்‌ 


2) 
ல்‌ ௫ 

ச்‌ 5 கடன்‌ ) 

ன 


21127 14 நப இ அவ (1 
அவ பரந்‌ | 
பச்சக்‌ 
ப 





தோட்டத்‌ தொழில்‌ 


தோட்டக்‌ கலை 105 


ஓரளவேனும்‌ அறிந்திருப்பவரே தோட்டதீ 
தொழிற்குத்‌ தகுதியுடையவர்‌ ஆவர்‌. 

6. தோட்டத்தொழில்‌ நமக்குத்‌ தேவையா? 
பண்டைக்‌ காலத்தில்‌ நமது நாட்டில்‌ மக்கள்‌ 
தொகை குறைவு. பெரிய நகரங்கள்‌ சிலவே இருந்‌ 
தன. அக்காலத்தில்‌ ஒவ்வொரு வீட்டிற்குப்‌ பின்புற 
மும்‌ தோட்டம்‌ இருந்தது. ஓவ்வொரு வீட்டாரும்‌ 
தமக்குத்‌ தேவையான காய்கறிகளைத்‌ தத்தம்‌ 
தோட்டத்திலேயே பயிர்‌ செய்துகொண்டனர்‌. 
இரண்டொருவர்‌ தோட்டத்தொழிலை நடத்தி வந்‌ 
தனர்‌ என்னலாம்‌. ஆயின்‌, இப்பொழுது நாட்டில்‌ 
பெரிய மாறுதல்‌ ஏற்பட்டுள்ளது. மக்கள்‌ தொகை 
விரைந்து பெருகிக்‌ கொண்டே வருகிறது. தொழிற்‌ 
சாலைகளும்‌ இயந்திர சாதனங்களும்‌ வளர்மதி 
போல வளர்ந்து வருகின்றன. நகரங்கள்‌ பல 
தோன்றிக்கொண்டே இருக்கின்றன. பழைய நக 
ரங்கள்‌ வளர்சீசி பெற்று வருகின்றன. நகர வீடு 
களில்‌ தோட்டங்கள்‌ இல்லை. காய்கறிகளைப்‌ பயிர்‌ 
செய்ய நகரத்தாருக்கு நேரமுமில்லை. நாள்‌ முழு 
வதும்‌ வேலை செய்யும்‌ பலவகை அலுவலாளரும்‌ 
மாலை நேரத்தில்‌ ஓய்வு கொள்ளப்‌ பூங்காக்களும்‌ 
புல்வெளிகளும்‌ தேவைப்படுகின்‌ றன. கைக்குத்தல்‌ 
அரிசி சத்துடையது. நாம்‌ உண்ணும்‌ அரிசி இயந்‌ 
திரத்தில்‌ அரைக்கப்படுவதால்‌ சத்துப்‌ பொருள்‌ 
இழந்ததாகிற.து. காய்கறிகளிலும்‌ பழங்களிலும்‌ 
உயிர்ச்சத்துப்‌ பொருள்கள்‌ மிக்குள்ளன என்று 
விஞ்ஞான அறிஞர்‌ கூறுகின்‌ றனர்‌. ஆதலின்‌ காய்‌ 
கறிகளும்‌ பழங்களுமே நமக்குத்‌ தேவைப்படும்‌ 
சத்துப்பொருளைத்‌ தரவேண்டுபவை ஆகின்றன. 
இக்காரணங்களாற்றான்‌ நாம்‌ தோட்டத்‌ தொழிலில்‌ 

3502-8 


106 தோட்டக்‌ கலை 

மிகுந்த கவனம்‌ செலுத்த வேண்டுபவராக இருக்‌ 
கின்றோம்‌. 

72... சேலம்‌, சித்தூர்‌ ஜில்லாக்களில்‌ பெரிய 
மாந்தோப்புகள்‌ இருக்கின்‌ றன. புதிய மாமரங்கள்‌ 
வைத்துப்‌ பயிராக்கப்படும்‌ தோட்டங்களும்‌ உள்‌ 
ளன. சென்னை மாகாணத்துக்குத்‌ தேவைப்படும்‌ 
மாம்பழங்களிற்‌ பெரும்‌ பகுதி இந்த இரண்டு ஜில்‌ 
லாக்களில்‌ உள்ள தோட்டங்களிற்றான்‌ பயிராகின்‌ 
றன. இத்தோட்டங்களில்‌ அமைக்கப்பட்டுள்ள 
இயந்திரங்கள்‌ பெரிய கிணறுகளிலிருந்து நீரை 
இறைத்த வண்ணம்‌ இருக்கின்றன. இந்த இரண்டு 
ஜில்லாக்களும்‌ மாம்பழத்‌ தொழிலுக்குப்‌ பெயர்‌ 
பெற்றவை, 

8. சென்னையை அடுத்த சேய்க்காடு, கோடம்‌ 
பாக்கம்‌ என்னும்‌ இடங்களிலும்‌, பெங்களூரிலும்‌ 
நல்ல காய்கறித்‌ தோட்டங்கள்‌ இருக்கின்றன. 
பெங்களூர்‌ காய்கறிகள்‌ ? பெயர்‌ பெற்றவை, 
அவை புகை வண்டி மூலமும்‌ லாரிகள்‌ 
மூலமும்‌ நாடெங்கும்‌ அனுப்பப்படுகின்றன. சாத்‌ 
ரீய முறையில்‌ காய்கறிகளைப்‌ பயிராக்கும்‌ தொழில்‌ 
வளர்ச்சி பெறத்தக்க இடங்கள்‌ கிராமங்களே 
ஆகும்‌. அங்குத்‌ திறந்த வெளிகளில்‌ தோட்டங்களை 
அமைத்துப்‌ பயிராக்க வசதி இருக்கின்றது, 

9. தஞ்சாவூர்‌ ரோஜாத்‌ தோட்டங்கட்குப்‌ 
பெயர்‌ பெற்ற இடமாகும்‌, அங்குப்‌ பரந்த வெளி 
யில்‌ பெரிய தோட்டங்கள்‌ அமைந்துள்ளன. அங்கு , 
நூறு ரோஜாப்பூக்கள்‌ .நான்கணா முதல்‌ எட்டணா 
வரை விற்கப்படுகின்றன. பல கிராமங்களில்‌ இத்‌ 
தகைய மலர்த்‌ தோட்டங்கள்‌ வைத்து நடத்தல்‌ 
கைத்தொழில்‌ வளர்ச்சிக்கு ஏற்றதாகும்‌, 








109 
18. குமண வள்ளல்‌ 
ப (நாடகம்‌) 


காட்சி 1 
முதிரமலைதீ தலைவனான குமண வள்ளல்‌ தன்‌ அரச 
மண்டபத்தில்‌ இருக்கின்றான்‌. அமைச்சர்‌) சேனைத்‌ தலைவர்‌ 
முதலியோர்‌ இருக்கின்‌ றனர்‌. 
குமணன்‌ : (முதல்‌ அமைச்சரைப்‌ பார்த்து) 
முதல்‌ அமைச்சரே, நீர்‌ நமது நாடூ முழுவதும்‌ 
சுற்றிப்‌ பார்த்து மீண்டீர்‌ அல்லவா ₹ 
மு. அ: ஆம்‌, அரசே? 
குமணன்‌ : இவ்வாண்டில்‌ பயிர்‌ விளைவு எப்படி 
இருக்கிறது ₹ 
மு. அ: இவ்வாண்டு தொடக்கத்தில்‌ நாம்‌ பெரிய 
குளங்களைப்‌ பல இடங்களில்‌ வெட்டுவித்‌ 
தோம்‌; வயல்கட்கு நீர்‌ கொண்டு செல்லத்‌ தக்க 
கால்வாய்கள்‌ பலவற்றைப்‌ புதியனவாக 
வெட்டூவித்தோம்‌. ஆதலால்‌ சென்ற ஆண்டு 
விளைவைவிட இந்த ஆண்டு விளைவு மிகுதி 
யாகும்‌ என்பதில்‌ 8ீயமில்லை. 
குமணன்‌ : மிக்க மகிழ்ச்சி. நம்‌ குடிமகீகள்‌ நமது 
அரசாட்சியைப்பற்றி என்ன பேசுகிறார்கள்‌ ₹ 
மு. அ: குடிமக்கள்‌ நமது அரசாட்சியை மன 
மாரப்‌ பாராட்டுகின்‌ றனர்‌. நாம்‌ ஆண்டு 
தோறும்‌ அவர்கள்‌ நன்மைக்காகப்‌ பல துறை 
களிலும்‌ பாடுபட்டு வருவதே அவர்கள்‌ பாராட்‌ 
டூக்குக்‌ காரணம்‌ ஆகும்‌. 
குமணன்‌ : நமது நாட்டில்‌ வீடு இல்லாத மக்க 
ளுக்கு வீடுகள்‌ கட்டித்‌ தர ஆணை பிறப்பித்‌ 
தோமே. அந்த ஆணைப்படி அனைவரும்‌ வீடு 
களைப்‌ பெற்றனரா ₹ ப 








சிப்‌ 


ஸே! 


ல 


திணைப்‌ 


ஏரு 


ர 








குமண வள்ளல்‌ 113 


கிறீர்‌., உமது துன்பத்தை எவ்வாறு போக்கு 
வேன்‌ ! (சிறிது நேரம்‌ யோசித்து) சரி, நான்‌ 
கூறுவதைக்‌ கேளும்‌ : என்‌ தலையைக்‌ கொண்டு 
வருபவர்க்குத்‌ தக்க பரிசு தருவதாக என்‌ 
அருமைத்‌ தம்பி அறிவித்திருகீகிறான்‌. ஆத 
லால்‌, நீவிர்‌ என்‌ தலையை அறுத்துச்‌ சென்று 
அவனிடம்‌ கொடும்‌ ; அவன்‌ பரிசளிப்பான்‌ ₹ 
உமது வறுமை நீங்கும்‌. கொலையஞ்சான்‌ 
ஒருவன்‌ என்னைக்‌ கொன்று என்‌ தலையைக்‌ 


த. ஈர்‌: கணகட ௮ 7 ட 1 அலற க ரர அட்டன்‌ பத ல அல்சத! 21௪0. ௧ து 
வக்‌ பதன்‌ ச ட்‌ சித 3 ட 924 வட்தக்தமல 
ம டர காசிய? : ச ப வி 4 ்‌ ட, 2௮ ஷ்‌ 2] 20 ்‌ 
ம 55 2௮ 2 இதக்‌ ம்‌ 6ர பத்து ல க ட நடக்‌ 0 
டத கொய்‌ 7 1 ச்‌ ல்ல! 42 ஜு ய ற்‌ இப. கக 
்‌ டப்‌ .- ௮. 20 | அ, ம்‌ ட்டது 


குமணனும்‌ பெருந்தலைச்‌ சாதீ தனாரும்‌ 


காட்டிப்‌ பரிசு பெறுவதைவிட, அறிவும்‌ கல்வி 
யும்‌ ஒழுக்கமும்‌ உடைய புலவராகிய நீர்‌ 
என்னைக்‌ கொல்லின்‌, யான்‌ மன அமைதி 
பெறுவேன்‌ ; என்‌ தலை ஒரு புலவர்‌ குடும்பத்‌ 
தின்‌ வறுமையைப்‌ போக்கியது என்று மகிழ்‌ 























மலாயார்ச 








"1(॥ பு 


யம்‌ 



































(/. 


அ. ப 
௮19 


௫ |! 4 
்‌ 1௮௮ 
(வ பர 
ர 


்‌ ்‌ 
இல 














